27 


வள்ளுவரும் 

குறனும் 


எவன் 


கி.ஆ.பெ.விசுவநாதம் 


கு28 

பானு 


1 
. 


20OTOT 


. 


: 


: 


: 


: 


: 


முதற்பதிப்பு 

: 
இரண்டாம் பதிப்பு 
மூன்றாம் பதிப்பு 
நான்காம் பதிப்பு 
ஐந்தாம் பதிப்பு 
ஆறாம் பதிப்பு 
ஏழாம் பதிப்பு 
எட்டாம் பதிப்பு 

: 
ஒன்பதாம் பதிப்பு 
பத்தாம் பதிப்பு 
பதினோராம் பதிப்பு 
பன்னிரண்டாம் பதிப்பு : 
பதிமூன்றாம் பதிப்பு 
பதினான்காம் பதிப்பு 
பதினைந்தாம் பதிப்பு 


1953 
1954 
1956 
1957 
1959 
1961 
1963 
1966 
1971 
1975 
1980 
1984 
1990 
1997 
1999 


; 


: 


3 


: 


. 


. 


விலை ரூ.15-00 


அச்சிட்டோர் : 
ஸ்ரீ ராஜேஸ்வரி பிரிண்டிங் ஒர்க்ஸ் , 
12 , கஜபதி தெரு , சென்னை -5 


முன்னுரை 


பச்சையப்பன் கல்லூரிப் பேராசிரியர் 


டாக்டர் மு . வரதராசனார் , M - A , M.O.L , Ph.D. 

திருக்குறள் உலக நூல்களில் உயர்ந்த நூல் ; தமிழர் 
களுக்கு தெவிட்டாத அறிவு விருந்து . 

விருந்து . எத்தனையோ 
நூற்றாண்டுகள் கழிந்த பிறகும் எவ்வளவோ அரசியல் 
சமய , சமுதாய மாறுதல்கள் ஏற்பட்டு மாறிய பிறகும் 
திருவள்ளுவரின் நூல் இன்று நம்முடன் வாழ்ந்து , நமக் 
காக அறிவுரை கூறும் சான்றோர் ஒருவரின் தெளிந்த 
வாய்மொழி போல் விளங்குகிறது . 

இவ்வளவு உயர்ந்த நூலைப்பற்றி ஒரு சொற்பொழிவு 
நடைபெறுகிறது என்றால் , அது பலருடைய உள்ளத் 
தையும் கவர்தல் இயற்கை . சொற்பொழிவு ஆற்றுகின்றவர் 
தேர்ந்த பேச்சாளர் என்றால் , இச்சிறப்புப் பலமடங்கு 
ஆவதும் இயற்கையே . 

திருவாளர் கி.ஆ பெ.விசுவநாதம் அவர்கள் எதையும் 
சுவைப்படப் பேசுவதில் வல்லவர் . நுண்ணிய கருத்துக் 
களுக்கும் அழகிய வடிவம் தந்து , வினாவிடை புகுத்திக் 
கேட்போருக்கு வேட்கையை வளர்த்து விருந்து நல்குவது 
அவர்தம் பேச்சு . 

சொற்பொழிவாளர் , திருவள்ளுவரைப் பற்றிய 
கதைக் குப்பைகளை எல்லாம் கட்டுக்கதை என ஒதுக்கியது 
மகிழத் தக்கது . திருவள்ளுவர் கூறும் 
எல்லாம் , அரிய சிறுகதைகளாகக் கூறி விளக்கி உவமைத் 
திறனைப் பாராட்டியுள்ளார் ஆசிரியர் . அதிகாரிகளுக்கும் 
குடிகளுக்குமிடையே உள்ள உறவும் . ஒருவர் மற்றொரு 


வமைகளை 


4 


வரிடம் நடக்க வேண்டிய முறையும் , குறள் மொழியால் 
எடுத்துரைக்கப்படும் பொழுது , கேட்டோர் உள்ளம் 
போலவே கற்போர் உள்ளமும் களிப்புறுகின்றது . நகை 
யாசையைப் பற்றிப் பேசுவார் போல் தொடங்கிக் 
கண்ணுக்கு அணிகலமாகும் கண்ணோட்டத்தைக் கூறும் 
பகுதி நயமாக உள்ளது . ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர் 
பெற்ற ஒன்று , சூதர் என்னும் பட்டமே எனச் சொற் 
பொழிவாளர் விரித்துரைத்துப் பரிமேலழகரின் உரை 
பொருந்தாமையைக் காட்டும் திறன் போற்றத்தக்கது . 
பெண்களின் கற்பையே உவமையாக அமைத்து ஆண் 
கற்பைத் திருவள்ளுவர் வற்புறுத்துகிறார் எனச் சுட்டும் 
இடம் சுவை பயக்கின்றது . உடல் நலம் பற்றிச் சொற் 
பொழிவாளர் தமிழகத்திற்கு முறையிட்டு இரந்து 
வேண்டும் வேண்டுகோள் நெஞ்சை அள்ளுகின்றது . 
இவ்வாறே நூல் நல்கும் விருந்து பல திறத்தன . 


கோவைத் திருவள்ளுவர் படிப்பகத்தார் செய்வன 
திருந்தச் செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள் . ஆகையால் , 
அவர் அன்று ஆற்றிய அரிய சொற்பொழிவில் ஒவ்வோர 
சைவும் குறிப்பும் உட்பட அனைத்தும் காத்து ஒலிப்பதிவு 
செய்து கொண்டு , இன்று அதை நூல் வடிவாக்கிக் 
கேளாரும் வேட்ப மொழியும் சொல்லாக்கித் தமிழகத் 
திற்குத் தந்துள்ளனர் . படிப்பகத்தாரின் முயற்சி போற்றத் 
தக்கது . இதனைத் தமிழகம் பயன் படுத்திக் கொள்ள 
வேண்டும் . 


வாழ்க தமிழுள்ளம் ! வாழ்க படிப்பகம் ! 

வாழ்க வள்ளுவம் ! 


அன்புள்ள , 


சென்னை ; } 


சென்னை , 
1-10- 53 | 


மு . வரதராசன் 


அணிந்துரை 

சித்தாந்த கலாநிதி 
தமிழ்ப்பேரசிரியர் - தியாகராயர் கல்லூரி , மதுரை . 
வித்வான் ஒளவை சு . துரைசாமி அவர்கள் 


தமிழ் வாழ்வுக்கு மானம் உயிரினும் சிறந்தது . 
அந்த மானத்தைத் தமிழர் மொழியிலும் நினை 
விலும் நின்று நிலவும் அரும்பணியைப் புரிந்தவர் 
ஆசிரியர் திருவள்ளுவனார் . இடைக்காலத்தில் 
வடமொழியில் மயங்கி , பிற்காலத்தில் ஆங்கிலத் 
தின் அடிவீழ்ந்து அறிவு அறைபோகிய தமிழ் 
மக்கட்கு , நெடுநாட்கள் வரை திருவள்ளுவரின் 
சீரிய அறிவுப்பணி தெரியாது இருந்தது . இன்றைய 
தமிழ் நன்மக்களுக்குத் திருவள்ளுவரது திருக்குறள் 
பெறலரும் அறிவு ஒழுக்கக் கருவூலமாவது தெரி 
யத் தொடங்கி விட்டது . எங்கும் யாவரும் திருக் 
குறளைப்பற்றிப் 

பேசுகின்றனர் ; எவருடைய 
பேச்சிலும் திருக்குறள் கருத்து ஒளிர்கின்றது . 
இந்நிலைமை எய் துவதற்கு முயன்று பயன்கண்டு 
மகிழ்பவருள் நண்பர் கி . ஆ பெ . விசுவநாதன் 
முன்னணியில் நிற்கின்றார் . அவருடைய பேச்சி 
லும் , எழுத்திலும் , 

எழுத்திலும் , திருக்குறளின் சொல்லும் 
பொருளும் திகழ்வது யாவரும் அறிவர் . இனிய 
மொழிநடையும் இடையிடையே நகைநலமும் 
கலந்து , தெளிந்த ஆறுபோல் ஓடுவது அவரது 
சொற்பெருக்கு . 


6 


பல 


உலகியல் வாழ்வுக்குத் திருக்குறளறிவு 
இன்றியாமையாதது என்பதை , முப்பால்களி 
லிருந்தும் 

குறட்பாக்களைக் காட்டி , 
அன்றாட நிகழ்ச்சிகளில் வைத்து விளக்கிச் 
செல்வது இந்நூலின் கண் மிக்க அழகு செய்கிறது . 
இவரது இச்சொற்பொழிவு பொதுமக்களைத் 
திருக்குறள் படிக்கத் தூண்டும் செங்கோலாக 
இருக்கிறது . அதிகாரங்களை மனப்பாடம் செய் 
தற்குச் சொற்பொழிவாளர் காட்டும் புதுநெறி , 
யாவரும் விரும்பி வரவேற்பதொன்று . பால் 
போன்ற உள்ளமும் . பண்பட்ட அறிவும் , பரந்த 
தமிழன்புமுடைய திருகி ஆ பெ அவர்களின் இத் 
தொண்டு மிகச் சிறந்ததொன்று . மிகவும் பயன் 
படுவதான இச் சொற்பொழிவை ஒலிப்பதிவு 
செய்து , பின்பு அச்சிட்டு வெளியிடும் கோவை 
திருவள்ளுவர் படிப்பகத்தின் முயற்சி பெரிதும் 
பாராட்டற் குரியது . 


| 


வாழ்க கி . ஆ . பெ . ! 

வளர்க திருக்குறட்பணி ! 
வளம் பெறுக , கோவை வள்ளுவர் படிப்பகம் ! 


மதுரை , 
15-10-53 


} 


அன்புள்ள , 
ஔவை துரைசாமி 


முதற் பதிப்புரை 





வள்ளுவன் வாய்மொழி குறளோடு நிற் 
கின்றது . அது வாழ்வோடு ஒன்ற வேண்டும் 
என்பது எங்கள் கருத்து . அறம் வளர , அமைதி 
நிலவ , இன்பம் பெருக , குறள் நெறி தழைக்க 
வேண்டும் வள்ளுவர் படிப்பகம் அதற்கென்றே 
தொண்டு செய்து வருகிறது . 


“ வள்ளுவரும் குறளும் என்ற இந்நூல் 
படிப்பகத்தின் ஆண்டு விழாவில் 

அறிஞர் 
கி . ஆ . பெ . விசுவநாதம் அவர்கள் பேசியது .. 
அது ஓர் சிறந்த நூலாக அமைந்திருக்கிறது . 
சிறியர் , பெரியர் , செல்வர் , வறியர் ,, ஆண் , 

அனைவருடைய வாழ்வுக்கும் 
வேண்டிய செய்திகள் பல இந்நூலில் குவிந்து 
கிடக்கின்றன . 


பெண் ஆகிய 


ஆண்டு விழாவிற்கு வந்திருந்து , விழாவைச் 
சிறப்பித்து , இப்பேச்சினை ஒலிப்பதிவு செய்து 
அச்சிட்டு வழங்கிய வள்ளல் தமிழகத்தின் அறி 
ஞர் , உலக விஞ்ஞானி , உயர்திரு . G.D. நாயுடு 
அவர்களின் அருந்தொண்டிற்கு எங்கள் அன்பு 
கலந்த நன்றி - 

அணிந்துரையும் முன்னுரையும் வழங்கிய 
அறிஞர் பெருமக்களுக்கு வணக்கம் . 
கோவை 

தங்கள் , 
} 
1-11-1953 

திருவள்ளுவர் படிப்பகத்தார் 


ஆயிரத்து முந்நூற்று முப்ப தருங்குறளும் 
பாயிரத்தி னோடு பயின்றதன்பின் - போயொருத்தர் 
வாய்க் கேட்க நூல் உளவோ ? மன்னு தமிழ்ப்புலவ 
ராய்க்கேட்க வீற்றிருக்க லாம் . 


வள்ளுவரும் குறளும் 


அன்பும் பிரியமு முள்ள தாய்மார்களே ! 


பெரியோர்களே !! 


அன்பர்களே !!! 


வது 


உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே எனது 
தாழ்மையான வணக்கம் . கோவை அனுப்பர்பாளையம் 

திருவள்ளுவர் படிப்பகத்தின் மூன்றா 
தோற்றுவாய் 

ஆண்டு விழா , பெரியோர் 

களாகிய உங்கள் முன்பு இப்பொழுது 
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது . இந்த விழாவிலே 
பங்குபெறும் பேறு எனக்குக் கிடைத்தமைக்காக உள்ள 

மகிழ்ச்சியடைகிறேன் . இந்த விழாவில் 
நான் கலந்து கொள்வதை ஒரு பெறும் பேறாகவும் கருது 
கின்றேன் . திருவள்ளுவர் படிப்பகம் மூன்று ஆண்டுகளாக 
இந்நகரில் நடந்து வருவதும் , ஆங்கிலம் படித்து அலுவல் 
களிலே இருக்கின்ற நல்ல தமிழ் இளைஞர்கள் இதிற்பங்கு 
பெற்றுத் திருக்குறள் வகுப்பை நடத்தி அதிற் படித்து 
வருவதும் , எனக்கும் என்னைப் 

போன்றவர்களுக்கும் 
மகிழ்ச்சியளிக்கக்கூடிய செய்திகளாகும் . 


படியே 


நான் 


திருவள்ளுவர் படிப்பகத்தையும் , திருவாளர்கள் 
சி.கே. சுப்பிரமணிய முதலியார் , சி எம் . இராமச்சந்திரன் 
செட்டியார் அ . 

கந்தசாமிப் பிள்ளை 
முன்னுரை போன்ற பழம்பெரும் புலவர்களையும் 
கொண்டது இந்த 

சிறந்த 
புலவர்களைக் கொண்டு திருக்குறள் வகுப்பை நடத்திக் 
கொண்டு வருகின்ற கழகத்தைச் சேர்ந்த நீங்கள் 
திருவள்ளுவரைப்பற்றியும் திருக்குறளைப்பற்றியும் தெரிந் 


நகரம் . 


: 


10 


வள்ளுவரும் குறளும் 


திருப்பீர்கள் என்றே நம்புகிறேன் என்றாலும் என்னை 
அழைத்து இதைச் சொல்லும்படி செய்ததைவிட , ஒரு 
புலவரை யழைத்துச் சொல்லச் செய்திருந்தால் நன்றாக 
இருந்திருக்கும் என்பது எனது கருத்து . மற்றும் என்னை 
ஏன் அழைத்துச் சொல்லச் சொன்னீர்களென்றால் , திருக் 
குறள் புலவர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல , புகையிலை 
வியாபாரிகளுக்கும் சொந்தம் என்று காட்டுவதற்காக 
அழைத்திருக்கிறீர்கள் என்றே நான் கருதினேன் , அது 
உண்மையானால் , புலவர் களிடத்திலிருந்து திருக்குறளைக் 
கொள்முதல் செய்து பொதுமக்களிடம் விற்பதுதான் 
வியாபாரிகளின் கடமையாக இருக்கும் . 


நான் 


என்று 


றன் . 


அறிந்த மட்டில் சில ஆண்டுகள் ஆராய்ந்து 
கண்டுபிடித்த சில செய்திகளைக் கொண்டு எனது கருத்தை 

உங்கள் முன்பு கொட்டிக் குவிக்கலாம் 
எண்ணம் 

எண் ணுகி 

பேச்சாளர் பலரைப் போடவில்லை . 
" பலரைப்போட்டால் ஒருவரிடமும் ஒன்றாவது சரியாகக் 
கேட்க முடிவதில்லை . ஆகவே , ஒருவன் தான் பேச 
வேண்டும் , அதுவும் நெடுந்நேரம் பேசவேண்டும் என்று 
படிப்பகத்தின் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் 
கள் . அதன்படியே பேச ஒப்புகிறேன் , பேச்சு முடிகிற 
நேரம் எதுவென்று எனக்குத் தெரியாது . யாராகிலும் 
ஒருவர் இருவர் அப்படி எழுந்திருந்து போகத் தலை 
காட்டுவது தான் நான் பேச்சை நிறுத்தும் நேரம் என்று 
முன்னதாகவே இப்பொழுது உங்களிடம் சொல்லிக் 
கொள்ளுகிறேன் . 


பேச்சின் தலைப்பு வள்ளுவரும் குறளும் என்பது . 

பேச்சின் குறிக்கோள் நீங்கள் அனை 
தலைப்பு வரும் திருக்குறளைப் படிக்க வேண்டு 

மென்பது பேசுவதின் கருத்து வள்ளுவர் 
உயர்ந்தவர் , குறள் சிறந்தது என்பது பேச்சினுடைய 


வள்ளுவரும் குறளும் 


11 


பலன் இனிமேல் உங்களிடத்திலே நாங்களெல்லாம் 
கண்டு மகிழப் போவது . 
முதலில் 

பேசவேண்டுவது வள்ளுவரைப்பற்றி 
அவரைப் பற்றிச் சொல்லவேண்டியது சில சொற்கள் 


( 


தான் , 


. 


பல 


வள்ளுவர் பலர் . திரு சேர்ந்த வள்ளுவர் ஒருவர் . 
குறள் பல ; ஆனால் , திரு சேர்ந்த குறள் ஒன்றுதான் 

உண்டு . திரு அடைமொழியாகச் 
திருவள்ளுவர் சேர்ந்து தனிச்சிறப்பை யளிக்கின்ற 

பெயர்கள் தமிழ் நாட்டிலே பல 
பல கோவை உண்டு நூல்களிலே . திரு சேர்ந்த கோவை 
ஒன்றே ஒன்றுதான் . அது திருக்கோவை . பதிகள் 
வுண்டு தமிழ் நாட்டிலே ; ஆனால் திரு சேர்ந்த பதி . 
திருப்பதி ஒன்றுதான் வாசகம் பல ; ஆனால் திருசேர்ந்த 
வாசகம் ஒன்றே ஒன்று 

அது திருவாசகம் . வள்ளுவர் 
என்று சாதியாலும் பெயராலும் பலர் இருந்தார்கள் . 
வள்ளுவர் என்றால் பலரைக் குறிக்கும் . திரு சேர்ந்த 
அந்தப் பெயருக்கு உரியவர் ஒருவர் தான் திரு தனிச் 
சிறப்பு . அதைப் பெற்ற வள்ளுவர் திருவள்ளுவர் . 
அவர் நமது 

நாட்டிலே கிறிஸ்து பிறப்பதற்கு 
31 ஆண்டுகட்கு முன்பு பிறந்தவர் . இன்று ( 15-2-53 )) 

கிறிஸ்து பிறந்து ஆயிரத்துத் தொளா 
வள்ளுவர் காலம் யிரத்து ஐம்பத்து மூன்று ஆண்டு 

ளாயின . அதற்கு முன்னே பிறந்தவர் 
வள்ளுவர் . அவர் பிறந்து 1984 ஆண்டுகளாயின . 


அவரைப் பற்றிய கதைகள் தமிழ் நாட்டிலே பல . 
அவையனைத்தும் அறிஞர்களாலே வெறுத்து ஒதுக்கப் 
கதைகள் 

பெற்றவைகள் . திருவள்ளுவரைப்பற்றி 

தமிழ்நாட்டில் வழங்குகின்ற கதைகள் 
கணக்கற்றவை . மயிலாப் பூரில் பிறந்தார் என்பது ஒரு 
கதை ; ஆதி என்ற புலைக்குடி மகளுக்கும் பகவன் என்ற 


12 


வள்ளுவரும் குறளும் 


உயர்குடி 


2 


மகனுக்கும் பிறந்தார் என்பது மற்றொரு 
கதை . ஏலேலசிங்கனாலே எடுத்து வளர்க்கப்பெற்றார் 
என்பது இன்னொரு கதை . அவர் மயிலாப்பூரில் கோயில் 
கொண்டார் என்பது வேறொரு கதை அவர் வாசுகி 
என்ற ஒரு பெண்ணை மணந்தார் ; 

மணந்தார் ; அந்த அம்மாள் 
கிணற்றிலே தண்ணீரை இறைப்பார்கள் ; அடி ! என் 
பார் ; குடத்தை விட்டுவிட்டு ஓடிவருவார்கள் ; திரும்பிப் 
போய்த்தான் பாதியில் தொங்கும் குடத்தை இழுப்பார் 
கள் என்பது இன்னொரு கதை. எத்தனையோ 

கதை 
களைத் தமிழ் நாட்டில் புகுத்தி வைத்தார்கள் . இந்தக் 
கதைகளால் உங்களுக்கும் நமக்கும் ஆவதென்ன ? “ உண் 
மையான வரலாறு எது ? " என்ற 

ஐயப்பாடு தமிழ் 
நாட்டிலே உள்ளே புலவர் பெருமக்களுக்குத்தோன்றியது 

“ வள்ளுவர் வரலாறு எது ? என்று அறியப் புலவர் 
கள் அனைவரும் கூடினார்கள் கூடிய நகரம் சென்னை ; 

கூடிய இடம் பச்சையப்பன் கல்லூரி; 
வரலாறு கூடிய நாள் 1939 , மார்ச் 31. தலைமை 

வகித்தவர் மகாமகோபாத்தியாய உ.வே 
சாமிநாதய்யர் . வந்திருந்த புலவர்கள் 530 - க்கு மேற்பட் 
டவர்கள் . பேசியவர் 11 பேர் 10 பேர் பேசியும் 
எவரும் சரி என்று ஒப்பவில்லை . பதினொன்றாவதாகப் 
பேசியவருடைய பேச்சுதான் வள்ளுவருடைய உண்மை 
யான வரலாறாக இருக்கவேண்டுமென்று கூட்டத்தினர் 
ஒப்பினர் கூட்டத்தினர் . என்ன ? தலைமை வகித்திருந்த 
உ.வே. சாமிநாதய்யர் அவர்களே எழுந்திருந்து 
தான் சரி என்று பேசியவரை நெஞ்சோடு நெஞ்சம் 
இறுகக் தழுவிக் கட்டிக்கொண்டு மக்களுக்கு அறிவித்தார் 
அப்புறம் வசிஷ்டரே இராஜரிஷி என்று ஒப்புக்கொண்ட 
பிறகு உங்களுக்கும் நமக்கும் அதிலே கருத்து வேறுபாடு 
எதுவும் இருக்க முடியுமா ? ஒப்பவேண்டியது தான் . 
அப்படிப் பேசிய பெருமகன் பசுமலைப் பேராசிரியர் 
சோமசுந்தர பாரதி அந்தப் பேச்சினை , உடனேமதுரைத் 
தமிழ்ச் சங்கத்தார் குறித்துக் 

கொண்டு , 

மதுரைக்குச் 


கூட 


வள்ளுவரும் குறளும் 

13 
சென்று அச்சடித்து வழங்கினார்கள் . உரிமையைப் 
பெற்றுக் கொண்டு விட்டார்கள் . விலை நான்கணா 
விதிக்கப் பெற்றது.இப்படிச் சொன்ன தனாலேயே நீங்கள் 
ஒரு கடிதம் எழுதிப் போட்டு விடாதீர்கள் , புத்தகம் 
வேண்டுமென்று . பதிலே வராது.நேரிலே போய்க் கேட்க 
லாம் என்று துணிந்து போனால் புத்தகம் அங்கு இருக் 
காது . நாங்கள் அச்சடிக்கிறோம் என்று கேட்டாலும் 
அச்சடிக்கிற உரிமையும் கொடுக்கமாட்டார்கள் . இது 
இன்று அவர்கள் செய்யும் நல்ல தமிழ்த்தொண்டு ! 

அவ் வரலாற்றினுடைய தொகுப்பு இதுதான் . 
வள்ளுவர் ஒரு சிறந்த தமிழ் மகன் . நல்ல வேளாண்குடி 
மரபினர் . அவர் பிறந்தது . வாழ்ந்தது , இறந்தது 
அனைத்தும் மதுரை . அவர் பாண்டிய மன்னனுக்கு 
அரசனது உள் படு கருமத் தலைவராக ( Private Secretary ) 
இருந்தவர் அதாவது , அரசனது கருத்தை மக்களுக்கு 
அறிவிக்கும் தொழிலைப் பெற்றிருந்தவர் இந்தத் தொழில் 
காரணமாகவே வள்ளுவர் என்ற பட்டத்தைப் பாண்டி 
யனால் பெற்றவர் . நல்ல வேளாண்குடி மகளை மனைவி 

பெற்றவர் . உலகத்தை நோக்கி ஒரே நூலை 
நன்றாகச் செய்து கொடுத்து நம்மை விட்டு மறைந்தவர் 
இதுதான் அந்நூலின் தொகுப்புக் கருத்து . வள்களுவரைப் 
பற்றி அறிவிக்க இதுபோதும் .. 

வள்ளுவர் ஆதியென்ற புலைக்குடி மகளுக்கும் பகவன் 
என்ற உயர்குடி மகனுக்கும் பிறந்தார் என்று எழுதிய 

கதை பொய் என்பதற்கு எனக்குக் 
பொய்யும் மெய்யும் கிடைத்த சான்று ஒன்றுண்டு . அதா 

வது திருக்குறளை முதன் முதலில் 
ஓலைச்சுவடியிலிருந்து அச்சேற்றியவர்கள் இரண்டு 
பெரும் பேராசிரியர்கள் . முதற் பேராசிரியர் திருத் 
தணிகை விசாகப்பெருமாளையர் . அடுத்தவர் யாழ்ப் 
பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் . இருவரும் சுவடி 
களில் இருந்து ஒப்பு நோக்கித்தான் எழுத்து விடாமல் 
திருக்குறளை அச்சியற்றி நமக்குக் கொடுத்தார்கள் . 


யாகப் 


14 


வள்ளுவரும் குறளும் 


நூலிலே 


அந்தத் தொண்டினை அவர்கள் செய்திராவிடில் , பல 
தமிழ்ச் சுவடிகள் அழிந்தது போல இதுவும் அழிந்திருக்கக் 
கூடும் . அவர்கள் வள்ளுவர் வரலாற்றை ஒப்பவில்லை 
அத்தனை கதைகள் இருந்தன . சரியான சான்றோடு 
கிடைத்திருந்தால் எந்த ஒரு வரலாற்றையாகிலும் அந்த 
அவர்கள் 

அச்சடித்திருப்பார்கள் இல்லை . 
வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள் அத்தனையும் பொய் 
யென்று அது நமக்குக் கிடைத்த ஒரு சான்று . மற்றொரு 
சான்று என்னுடைய ஆராய்ச்சியிலே கிடைத்தது . அது 
என்னவென்றால் , தமிழ்நாட்டிலே கடந்த 35 ஆண்டு 
களாகச் சேரிகள் தோறும் சென்று கொண்டிருக்கிறேன் . 
ஒரு சேரியிலாவது ஒரு புலைக்குடி மகளுக்காவது ஆதி 
என்ற பெயர் இல்லை ; அதுதான் போகட்டும் ; பகவன் 
என்ற பெயரைப் பெற்றவராது இருக்க வேண்டாமா ;; 
எந்த அக்கிரகாரத்திலும் பகவன் அய்யர் , பகவன் சர்மா , 
பகவன் சாஸ்திரி , பகவன் ராவ் , பகவன் அய்யங்கார் 
என்று ஒருவராவது இல்லை . ஆகவே உயர்குடிக் கூட்டத் 
திலும் புலைக்குடிக் கூட்டத்திலும் 

முடியாத 
பெயரைக் கொண்ட தாய்தந்தையர்களுக்கு அவர் பிறந் 
தார் என்று கதை கட்டியது ஒரு கற்பனை . இந்தக் கற் 

எங்கிருந்து வந்தது ? ஆதி பகவன் முதற்றே 
யுலகு என்ற முதற் குறளிலிருந்து அவர் தாய் தந்தை 
யர்க்கு வணக்கம் செலுத்தினார் எனக்கொண்டு அக்கற் 

அவர்கள் புகுத்தினார்கள் . இக்கற்பனைக் 
கதை , அறிஞர்களாலே கொள்ளத்தக்க தல்ல ! தள்ளத் 
தக்கதே ! 

அடுத்து , திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் என்று 
நான் உங்களுக்கு காட்டலாம் சினிமாப்படம் 

போல , 
அவரை உங்கள் முன்னே 

உங்கள் முன்னே நிறுத்த நான் இப்பொழுது 
ஆசைப்படுகிறேன்.வள்ளுவர் தமிழகத்தில் தமிழ்நாட்டின் 
சொந்தச் சொத்திலிருந்து ஓர் உயர்ந்த கருவூலத்தைத் 
தந்து மறைந்த உலகப் பேரறிஞர் . அந்த அளவு 


காண 


பனை . 


பனையை 


வள்ளுவரும் குறளும் 


15 


என் 


போதும் திருவள்ளுவருக்கு . இன்னும் 
வள்ளுவர் யார் ? ஒன்று உண்டு . திருவள்ளுவரைப் 

பற்றிச் சொல்வதற்கு , திருவள்ளுவர் 
பிறந்திராவிட்டால் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு 
என்று உலக மக்கள் அறியார்கள் . திருக்குறள் என்று ஒரு 
நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி என்று ஒரு 
மொழியுண்டு என்று உலக மொழியாளர் அறியார்கள் . 
திருக்குறளும் திருவள்ளுவரும் தோன்றியிராவிட்டால் , 
தமிழ்நாடு என்று ஒரு நாடு உண்டென்று உலக நாட்டார் 
அறியார்கள் என்று சொல்லி முடித்துவிடலாம் . 

திருவள்ளுவரை உங்களுக்குக் காட்டுவதற்கு ஒரு 
கருவியுண்டு . அதாவது “ அறிவில்லாதவன் , அறிவில்லாத 
வன் என்று பலர் சொல்லுகிறார்களே , நீங்களும் கேட் 
கிறீர்களே அதை இனி நீங்கள் ஒப்பக்கூடாது , ஏனென் 
றால் , 

ஆராய்ச்சியிலே அறிவு 
எது அறிவு ? இல்லாதவன் என்று ஒருவனை நான் 

பார்த்ததேயில்லை . எல்லோருக்குமே 
அறிவு இருக்கிறது . அதற்கு ஓர் உவமை வேண்டுமென் 
றால் , ஒவ்வொருவர் மண்டையிலும் மூளை இருக்கிறதே ! 
அதைத் தலம் போன்ற பட்டைபோடாத மாணிக்கக்கல் 
என்று நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் . எவன் எவன் 
எந்தெந்தத் துறையில் தீட்டுகிறானோ அந்தந்தத் துறை 
யிலே ஒளி வீசும் . ஒருவன் வியாபாரத் துறை ! 
யிலே தீட்டினால் அந்தப் பக்கம் அவன் ஒளி வீசுவான் . 
ஒருவன் விவசாயத் துறையில் தீட்டினால் அந்தப் பக்கம் 
அவன் ஒளி வீசுவான் . மற்றொருவன் கைத் தொழிலிலே 
தீட்டுவான் இன்னொருவன் ஆலைத் தொழிலிலே தீட்டு 
வான் . இன்னொருவன் நூல் ஆசிரியனாக தீட்டிக் 
கொள்வான் . இன்னொருவன் , மேடைப் பேச்சாளியாகத் 
தீட்டிக் கொள்வான் . ஒருவன் வக்கீல் துறையில் தீட்டிக் 
கொள்வார் . ஒருவர் டாக்டர் துறையில் தீட்டிக் கொள் 
வார் . ஒருவர் விஞ்ஞானியாகத் தீட்டிக் கொள்வார் . எந் 
தெந்தப் பக்கம் எவரெவர் தீட்டுகிறார்களோ அந்தந்தப் 


16 


வள்ளுவரும் குறளும் 


பக்கம் அவரவர் அறிவு ஒளி வீசும் . அவ்வளவுதான் . 
இதிலே யார் அறிவுள்ளவர்கள் ? யார் அறிவில்லா 
தவர்கள் ? 


பீதி ; 


காரை 


எங்களூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது . கவர்னர் சர் . 
ஆர்தர் ஹோப் வந்திருந்தார் . நாங்கள் போர்ப் பிரச் 
சாரம் செய்துகொண்டிருந்தோம் கலெக்டரும் நானும் 
பின்னாலே காரில் போனோம் . கவர்னர் முதல் வண்டியிலே 

போனார் . 18 - வது மைலிலே கவர் 
ஒரு நிகழ்ச்சி 

னரின் கார் நின்றுபோய் விட்டது . 
கலெக்டருக்குப் 

பயந்து 
விட்டார் . அவர் கார் பழுதாகிவிட்டதோ என்னவோ 
என்று இறங்கினார் . கவர்னரும் இறங்கிவிட்டார் . நாங் 
களும் இறங்கினோம் . இறங்கினவுடனே அவர் என்ன 
செய்தார் ? ஏதோ ஒன்றினை உற்று நோக்கிக் கொண்டி 
ருந்தார் . அதைக் கண்ணுற்ற நான் கவர்னர் எதை 
உற்று நோக்குகிறார் ? எனறு கலெக்டரைக் கேட்டேன் . 
அவர் சாலையில் 

விட்டிறங்கி , 

அருகிலுள்ள 
சோளத் தோட்டத்திலே ஒரு குயவன் சக்கரத்தைக் சுற்றி 
விட்டுக் கொண்டு மண்ணைப் பிசைந்து கலயம் செய்து 
கொண்டிருப்பதைக் கண்டார் . சற்று நேரம் அதைப் 
பார்த்தபின் கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு மேலே 
பார்த்தார் . கலெக்டர் விழிக்கிறார் . நான் மெதுவாகச் 
சொன்னேன் . ‘ சக்கரம் சுற்றுகிறதே , மின்சாரம் எங் 
கிருந்து வருகிறது . மரம் கம்பி காணோமே என்று மேலே 
பார்க்கிறார் என்றேன் . என்னடா ! ஒரு சுற்றுச் சுற்று 
கிறான் . முந்நூறு நானூறு சுற்றுகள் சுற்றுகின்றன . மின் 
ஆற்றல் ஒன்றையும் காணோம் . மண்ணைப் பிசைந்து 
வைக்கிறான் . இப்படியும் அப்படியும் கைகளை மாற்று 
கிறான் . கூஜாவாகிறது . மறுபடி அழுத்துகிறான் , மேலே 

நகத்தை வைக்கிறான் , கோடு விழுகிறது . 
என்ன பெரிய வேலையாக இருக்கிறதே ! என்று கவர்னர் 


. 


விரிகிறது . 


வள்ளுவரும் குறளும் 


17 


ஆச்சரியப்பட்டார் . அப்பொழுதான் எனக்குத் தெரிந்தது , 
கவர்னருக்கு இருக்கிற அறிவு குயவனுக்கில்லை , குயவனுக் 
கிருக்கிற அறிவு கவர்னருக்கில்லை என்று . அதுவரைக்கும் 
அந்த அறிவு எனக்கு இல்லாமல் இருந்தது . 

இப்பொழுது நான் தான் கேட்கிறேன் . இதில் அறிவு 
உள்ளவர் யார் ? இல்லாதவர் யார் ? இவர் இந்தத் துறை 

யில் தீட்டியிருக்கிறார் ; அவர் அந்தத் 
யாருக்கு அறிவு துறையில் தீட்டியிருக்கிறார் . ஆலை 
இல்லை ? 

யிலே இருக்கிற தொழிலாளி நூல் 

அறுந்து போனால் எப்படி இணைக் 
கிறது என்ற அறிவைத் தீட்டியிருக்கிறான் . கவிபாடுகின்ற 
புலவன் கற்பனையிலே தீட்டிக்கொண்டிருக்கிறான்.இதில் 
அறிவுள்ளவர் யார் ? அறிவற்றவர் யார் ? 

ஆனால் , ஒன்று . ஒரே ஆள் இரண்டுபட்டையும் , மூன்று 
பட்டடையும் , நான்கு பட்டையும் , ஐந்து பட்டையும் தங்கள் 
அறிவுக் கல்லுக்குப் போட்டிருப்பார்கள் . அத்தகைய 
ஆட்களையும் நான் பார்த்திருக்கிறேன் . ஆங்கிலத்திலும் 
புலமையிருக்கலாம் , தமிழிலும் புலவராயிருக்கலாம் , 
வழக்கறிஞர் தொழிலிலேயும் இருக்கலாம் . சிறந்த நூவா 
சிரியராகவும் ருக்கலாம் , நல்ல வியாபாரியாயும் 
இருக்கலாம் , உயர்ந்த பேச்சாளியாகவும் இருக்கலாம் . 
இப்படி ஏழெட்டுப் பட்டைகளை ஒரு ஆள் போட்டிருக்க 
லாம் , முயற்சி காரணமாக எனவே அதிகப் பட்டை 
போட்டுக் கொண்டவர்கள் குறைந்த பட்டை போட்டுக் 
கொண்டவர்கள் என்று இருக்கலாமே தவிர , அறிவு 
இல்லா தவர்கள் என்று எவருமே இருக்க முடியாது , 
இப்போது காட்டுகிறேன் பாருங்கள் திருவள்ளுவரை 
உங்கள் முன்னே வைத்து . 

திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ? தன் 
அறிவுக் கல்லுக்கு 133 துறைகளிலும் பட்டை போட்டுக் 

2 


வகு 


18 


வள்ளுவரும் குறளும் 


கொண்ட ஒரு ஆள் . இப்பொழுது 
பலதுறை அறிவு தெரியும் உங்களுக்குத் திருவள்ளு 

வர் யார் என்று அவரது அறிவிலே 
133 பட்டைகள் ஒளி வீசுகின்றன . அரசன் என்றால் 
அரசன் ; ஆண்டி என்றால் ஆண்டி . மந்திரி என்றால் 
மந்திரி ; பிச்சைக்காரன் என்றால் பிச்சைக்காரன் . சூதாடி 
என்றால் பக்கா சூதாடி ; குடிகாரன் என்றால் அசல் 
குடிகாரன் . ஆண் என்றால் ஆண் , பெண் என்றால் பெண் . 
எந்தத் துறையிற் பார்த்தாலும் துறைபோக ஆராய்ந்து 
முடிவு கட்டிக் கூறிய ஒரு பேரறிஞர் . இந்த முடிவு இப் 
பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா ? விஞ்ஞானிகள் 
எதை எதையோ கண்டு பிடிக்கிற மாதிரி திருவள்ளுவர் 
யார் ? என்று 

மேல் நாட்டு மொழிப் புலவர்கள் ஆப் 
பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள் . 

அந்த முடிவு 
என்ன தெரியுமா ? திருவள்ளுவர் ஒருவரல்ல , பலர் 

என் 
பதே ( சிரிப்பு ) . இந்த முடிவுக்குக் காரணம் என்ன ? 
ஒரு ஆளுக்கு இத்தனை துறையிலும் அறிவு இருந்திருக்க 
முடியாது ; ஆகையினாலே பலபேர் சேர்ந்து திருவள்ளு 
வரானார்கள் என்று . இது கொலம்பஸ் அமெரிக்காவைக் 
கண்டுபிடித்த மாதிரி கண்டுபிடித்தது போலும் ! அப்படிப் 
பட்ட சிறப்புடையவர் 

வள்ளுவர் . 

திருவள்ளுவரைப் 
பற்றி இவ்வளவு போதும் என்று நினைக்கிறேன் , 


அடுத்தது திருவள்ளுவர் 

சமயம் என்ன ? அது ஒரு 
போராட்டம் . நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது 
“ செந்தமிழ்ச் செல்வி பத்திரிகை வரும் , முதல் இதழில் 
திருவள்ளுவர் சைவ சமயியே என்று இருக்கும் அடுத்த 
இதழில் இன்னொரு புலவர் திருவள்ளுவர் 

சமயியே என்று எழுதியனுப்புவார் . 
திருவள்ளுவர் சமயம் அடுத்த இதழ் திருவள்ளுவர் புத்த 

சமயியே என்று வரும் . அடுத்த இதழ் 
அருக சமயியே என்று 

வரும் . இப் போராட்டம் இந்த 


வைணவ 


வள்ளுவரும் குறளும் 


19 


சைவ 


நான்கு திங்களோடு நின்றுவிடாது , ஐந்தாவது திங்கள் 
திருவள்ளுவர் 

சமயியே என்ற வாய்க்கு ஆப்பு 
என்று வரும் . திருவள்ளுவர் வைணவ சமயியே என்ற 
வாய்க்கு ஆப்பு ! பிறகு ஆப்புக்கு ஆப்பு ; ஆப்புக்கு 
மறுப்பு ! மறுப்புக்கு ஆப்பு ; மறுப்புக்கு மறுப்பு என்பவை 
களே ! அன்றைக்கு தமிழகத்திலே இருந்த புலவர்கள் 
திருவள்ளுவரது சமயத்தைக் காணத் தங்களது அறிவைத் 
தீட்டினார்களே தவிர திருவள்ளுவரைக் காணத் தீட்ட 
வில்லை . தீட்டியிருந்தால் அன்றைக்கே 

பொதுவுடை 
மையாயிருந்திருக்கும் திருக்குறள் . 

திருவள்ளுவர் சமயம் அந்தக் காலத்திலே இத்தனை 
பேருடைய சண்டையாக மட்டும் இருந்தது . இப்பொழுது 

வந்திருக்கும் ஆபத்து மிகப் பெரியது . 
கிறிஸ்தவரா ? இப்பொழுது திருவள்ளுவர் கிறிஸ்தவ 

சமயியே என்று வந்திருக்கிறது இந்த 
விபத்து முன்னே வரவில்லை . அவர்கள் இரண்டு பேரும் 
ஒரே நூற்றாண்டில் 31 ஆண்டுகளுக்குள் முன்பின்னாகத் 
தோன்றியவர்கள் . இயேசுநாதருடைய போதனையும் 
திருவள்ளுவருடைய போதனையும் ஒன்றாகவே இருக் 
கிறது . இரண்டு 

பேர்களும் குற்றம் செய்தவர்களை 
மன்னித்துத் திரும்பவும் உதவி செய்யுங்கள் என்றே கூறி 
இருக்கிறார்கள் . பிற போதனைகளும் 

ஒன்றாகவே 
தோன்றுகின்றன . இரண்டு பேர்களும் ஒரே கண்டத்தில் 
பிறந்தவர்கள் என்றெல்லாம் காரணம் காட்டுகிறார்கள் . 
அந்த அளவோடும் போராட்டம் நின்றுவிடவில்லை . 


இப்பொழுது எங்கள் ஊரில் ஒரு இஸ்லாமியப்புலவர் 
இருக்கிறார் . அவர் திருவள்ளுவர் இஸ்லாம் சமயியே 

என்ற போராட்டத்தைத் தொடங்கி 
ஸ்லாமியரா ? யிருக்கிறார் (சிரிப்பு ) . மற்ற ஆட்களெல் 

லாம் சும்மா பேசுவார்கள் . இவர் சட் 
டையைத் தூக்கிக்கொண்டு 

சண்டைக்கு வருவது 


20 


வள்ளுவரும் குறளும் 


என் 


போலவே பேசுவார் . ஏய்யா , இந்த " ன்னன்னா என்ன 
செய்தது ? உங்களை ஒன்றும் செய்யவில்லையே . பின்பு 
ஏன் அழித்தீர்கள் ? நாங்கள் அழிக்கவில்லையே . பின்னே 
எப்படி வந்தது திருக்குறள் ? என்னையா சொல்லுகிறது 
ஒன்றும் தெரியவில்லை என்போம் . என்னன்னா 
னய்யா 

செய்தது ? அந்த “ ன்னன்னா விலே நடுவிலே 
இருக்கிறது சுழி உங்களை என்ன பண்ணிற்று ? என்று 
கேட்பார் , பாய் ? நீங்கள் சொல்லுகிறது ஒன்றும் 
விளங்கவில்லை என்போம் . திருக்குரான் என்று இருந் 
தது . அந்தன்னன்னாவிலுள்ள சுழியை அழித்துவிட்டுத் 
திருக்குறள் 

என்று 

வைத்துக் கொண்டீர்களே என்று 
சண்டைக்கு வருவார் . ( சிரிப்பு ) 

திருவள்ளுவருடைய சமயப் போராட்டம் இந்த 
அளவிற்கு வந்திருக்கிறது . இப்பொழுது உங்களுக்குத் 

திருவள்ளுவருடைய சமயம் விளங்கி 
என்ன சமயம் ? யிருக்குமே நான் சொல்லியதிலிருந்து . 

என்ன சமயம் அது ? எல்லாச் சமயத் 
தாரும் தங்கள் சமயத்தார் என்று கருதக்கூடிய ஒரு 
சமரச சமயத்தார் திருவள்ளுவர் என்பது இந்த அளவு 
போதும் அவரது சமயத்தைக் கூற . 

அவருடைய கொள்கை என்ன ? எண்ணி வைத்திட 
லாம் இறைவன் என்று ஒன்று உண்டு என்று நம்பு . 
அதை 

வணங்காவிட்டால் கற்றும் பயனில்லை மழை 
யானது மக்கள் போற்ற வேண்டிய ஒன்று . ஏனெனில் 
அது உண்ணும் பொருள்களை உண்டாக்கிக் கொடுத்துத் 

தானும் உணவாக மாறுகிறது . பெரி 
அவரது கொள்கை யோர்களைப் போற்றுங்கள்.மனைவி 

மக்களோடு வாழுங்கள் . விருப்பு , 
வெறுப்பு அற்று வாழுங்கள் . இது ஒரு தொகுப்பு . 

‘ படி , படிக்க வேண்டியவைகளைப் படி ! குற்றமறப் 
படி , படிக்கவிட்டாலும் கேள் : படித்து , கேட்டு அறிந்த 
படி நட ; இது ஒரு தொகுப்பு . 


வள்ளுவரும் குறளும் 


21 


சூதாடாதே ! 

பொய் சொல்லாதே ! புலால் உண் 
ணாதே ! கள் குடியாதே ! களவு செய்யாதே ! வஞ்சகம் 
கொள்ளாதே ! தீயன எண்ணாதே ! இது ஒரு தொகுப்பு . 

“ நட்புத் தேவை ; அதை ஆராய்ந்து கொள் ! தீயவர் 
உறவை நோயென விலக்கு ! பெரியோரைத் துணைக் 
கொள் ! பிறரோடும் அன்பாயிரு ! மனைவியை மதி ! 
மக்களைப் பெறு ! அறிவை அடை ! சொல்வதெல்லாம் 
நல்லதாக இருக்கட்டும் ! செய்வதெல்லாம் திறமையாக 
இருக்கட்டும் ! அறத்தின் வழி நின்று பொருளைத் தேடி 
இன்பத்தைப் பெறு ! வீடு உண்டானால் அது உன்னைத் 
தேடி வரும் என்பதே . இவைதான் வள்ளுவருடைய 
கொள்கை . அதைத்தான் நீங்கள் திருக்குறளில் பார்க்க 
முடியும் . இது எந்த நாட்டிற்கு , எந்த மக்களுக்கு , எந்த 
நிறத்தினருக்கு , எந்த மொழியினர்க்கு , எந்தச் 
சமயத்தினருக்கு வேறுபாடு உடையது ? இராது ! 
அவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்துக்களைக் கொண்டவர் 
வள்ளுவர் . திருவள்ளுவரைப்பற்றி இதுவரை சொல்லியது 
போதும் என்று நினைக்கிறேன் . விட்டுவிடுகிறேன் . 

அடுத்து திருக்குறள் . பொது நோக்காகத் திருக்குற 
ளுக்கு ஒரு சிறப்பு உண்டு . என்ன சிறப்பு ? உலகில் 
தோன்றிய நூல்களில் அதிகமான மொழிகளில் மொழி 
பெயர்க்கப்பட்டவை மூன்று நூல்கள் தான் . 

முதல் 
வரிசையில் இருப்பது பைபிள் . ஏறக்குறைய 500 - க்கு 
மேற்பட்ட மொழிகளிலே மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது 

அடுத்த வரிசையிலே இருப்பது 
திருக்குறளின் இஸ்லாமிய வேதம் . குரான் . 200 - க்கு 
சிறப்பு மேற்பட்ட மொழிகளிலே 

மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது . மூன்றாவது 
வரிசையிலே இருப்பது திருக்குறள் . 80- க்கு மேற்பட்ட 
மொழிகளிலே மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது . முதல் 
இரண்டும் சமய நூல் என்று ஒதுக்கி வைத்துவிட்டால் , 
உலகிலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க் 


22 


வள்ளுவரும் குறளும் 


கப்பட்ட இலக்கியங்களில் தலைமை வகித்து நிற்பது 
திருக்குறள் ஒன்றுதான் . இந்தச் சிறப்பு தமிழுக்குப் 
பெருமையளிப்பதாகும் . இது ஒரு சிறப்பு ! 


அடுத்த சிறப்பு , மனிதன் மனிதனாய்ப் பிறந்தும் 
பறவையைப்போல ஆகாயத்தில் பறக்கக் கற்றுக் கொண் 

டிருக்கிறான் . பார்க்கிறோம் . இன்று 
மனிதன் வான ஊர்தியில் ! மனிதன் மனிதனாய்ப் 
மனிதனாவதற்கு பிறந்தும் மீனைப்போல தண்ணீரில் 

நீந்தக் கற்றுக்கொண்டிருக்கிறான் பார்க் 
கிறோம் . இன்று நீர்மூழ்கிக்கப்பல் முதலியவைகளிலே 
மனிதன் மனிதனாய்ப் பிறந்தும் , பாம்பைபோல ஊர்ந்து 
செல்லக் சுற்றுக்கொண்டிருக்கிறான் . பார்க்கிறோம் . 
இன்று வஞ்ச மனம் கொண்ட மக்களிடத்திலே ! மனிதன் 
மனிதனாய்ப் பிறந்தும் விலங்கைப்போல் வண்டியிழுக்கக் 
கற்றுக்கொண்டிருக்கிறான் . பார்க்கிறோம் இன்று நடுத் 
தெருவிலே ! ஆனால் , மனிதன் மனிதனாய்ப் பிறந்தும் 
மனிதனைப்போல வாழ்வது எப்படி ? என்பதைக் கற்றுக் 
கொள்ளவில்லை . அதைக் கற்றுக்கொடுப்பது திருக்குறள் . 
இது திருக்குறளுக்கு உள்ள அடுத்த சிறப்பு . 

மூன்றாவது சிறப்பு என்ன ? திருக்குறளைப் படியா 
விட்டால் அவன் வாழ்விலே ஒரு சிறப்பு இராது . அவனது 
அறிவிலே ஓர் ஒளி இராது . அறிவாளிகளது கூட்டத்திலே 
அவன் அறிவிலே ஒருபக்கம் இருள் அடிக்கும் வைரப் 

பரீட்சைகள் பார்க்கிறோம் நல்ல 
ருளை ஒட்ட வைரங்கள் தானா என்பதற்கு . அப்படித் 

தான் அறிவுப் பரீட்சையும் . போலி 
வைரத்தில் ஒருபக்கம் இருள் அடிக்கும் ; அடித்தால் அது 
நல்ல வைரமாகாது . ஒருவன் பி.ஏ.பட்டம் பெற்றாலும் 
சரி , பி.ஏ..பி.எல் . 

சட்டப்பட்டம் பெற்றிருந் 
தாலும் சரி , பி . எஸ்ஸி . என்று விஞ்ஞானியாக இருந் 
தாலும் சரி . அரசியல் நிபுணனாக யிருந்தாலும் சரி , 


(C 


என்று 


வள்ளுவரும் குறளும் 


23 


வரலாற்றுப் பேராசிரியனாக இருந்தாலும் சரியே , அவன் 
திருக்குறளைப் படித்திராவிட்டால் அவனது அறிவிலே 
ஒரு பக்கம் இருள் அடிக்கும் . அதையும் படித்துவிட்டால் 
ஏற்கெனவே உள்ள அறிவுக்கு ஒரு புது மெருகு உண்டா 
கும் என்று முடிவு கட்டிவிடலாம் . இது திருக்குறளுக்கு 
உள்ள தனிச்சிறப்பு . இவ்வளவு போதும் திருக்குறளைப் 
பற்றி . 


திருவள்ளுவர் திருக்குறள் ஒன்றைத்தான் செய் 

தாரா ? என்ற ஐயமும் இப்பொழுது 
ஆசிரியரும் ஐயமும் நம்மிலே பலருக்கு வந்திருக்கிறது . சில 

புலவர்கள் இப்பொழுது ஆராய்ந்து 
எழுதியிருக்கிறார்கள் , திருவள்ளுவர் இரண்டு நூல்களைச் 
செய்தாரென்று . அவர்களும் புலவர்கள் தான் . 


En L 


ரிய 


அவர் செய்த மற்றொரு நூல் , ஞான வெட்டி 
என்று கூறுகிறார்கள் . ஞானத்தை அப்படியே இரண்டாக 
வெட்டிவிட்டதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் . அதைப் 
பார்ப்போம் . இன்று நான் ஞானவெட்டி திருவள்ளுவர் 
சய்தது அல்ல என்று உங்களிடத்தில் சொல்லிக்கொண் 
டிருக்கவேண்டியதில்லை . ஒரு குறளைப் படித்தவர்கள் 

ஞான வெட்டியைப் புரட்டிப்பார்த்தால் இது திரு 
வள்ளுவர் வாக்கு அல்ல என்ற முடிவுக்கு வந்துவிடு 
வார்கன் அவ்வளவு எளிது . அது நான் தான் இப் 
மொழுது சொல்கிறேனே ஒரு அடி - ஞான வெட்டியிலே ! 
குறள் நடைதான் உங்களுக்குத் தெரியும் . கூறவேண்டிய 
தில்லை . ஞான வெட்டியின் நடையைப் பாருங்கள் ! 
பாரப்பா இந் நூலைப் பாரு ! பாரு ! பகர்கின்றேன் 
இதன் கருத்தைக் கேளு ! கேளு என்று இருக்கும் இதன் 
நடை ! 

இதைப் படிக்கும்போதே நமக்கு , யாரப்பா 
இந்நூலைச் செய்த ஆளு? என்ற ஐயம் வந்துவிடும் 
(சிரிப்பு ) . ஆகையினாலே , அவர் செய்த நூல் திருக்குறள் 
ஒன்றே என்று துணிந்து கூறலாம் . 

துணிந்து கூறலாம் . அவர் ஒன்றே 


- 


24 


வள்ளுவரும் குறளும் 


செய்தார் . அதுவும் நன்றே செய்தார் , அதையும் அன்றே 
செய்தார் . 


அடுத்தது பண்பு தமிழருக்கு , தமிழ் நாட்டுக்கு 

என்றே ஒரு சிறந்த பண்பு அந்தக் 
தமிழர் பண்பு காலம் தொட்டு இந்தக் காலம் வரை 

யிலும் இருந்து வந்திருக்கிறது . 


சூரிய 


நான் 
குடையைப் 


அந்தக் காலமென்றால் கல் தோன்றி மண்தோன்றாக் 
காலம் சேர , சோழ பாண்டியர்கள் எந்தக் காலத்தில் 
தோன்றினார்களென்று 

ஆராயலாம் . 
மண் தோன்றாக் சூரியன் தோன்றிய காலத்திலிருந்து 
காலம் 

தோன்றினேன் என்று 
வட்டக் 

பிடித்து 

சோழனும் , 
சந்திரன் தோன்றிய காலத்திலிருந்து நான் தோன்றி 
னேன் என்று சந்திர வட்டக் குடையைப் பிடித்துப் 
பாண்டியனும் போட்டிப் 

போரிட்டுக் கொண் 
டிருந்தார்கள் . இவர்களின் மரபு சூரிய சந்திரர்கள் 
தோன்றிய காலத்திலேயிருந்து தோன்றிவிட்டதா ? 

ஐயம் வந்த பிறகு , இந்தப் புலவர்கள் அல்ல 
என்று கூறி , இவர்கள் தோன்றிய காலத்தைக் கணக் 
கிட்டு வைத்தார்கள் எப்போது உலகம் தோன்றி , மலை 
கள் தோன்றி , பாறை கல்லாயிருந்து , மழை பெய்து 
பெய்து , கற்கள் கரைந்து மணல் ஆன காலம் ; கல் 
தோன்றியதற்குப் 

மண் தோன்றுவதற்கு 
முன்னும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தார்களென்று 
கண்டுபிடித்து விட்டார்கள் . 


என்று 


பின்னும் 


கல் தோன்றி , மண் தோன்றாக் காலத்திற்கு முன் 
தோன்றிய மூத்த குடியினர் 

என்பது 
மூத்த குடியினர் சேர சோழ பாண்டியர்களுக்கு இலக் 

கியச் சான்றாகும் . இலக்கியம் நமக்குத் 
தருகின்ற உண்மை அது . 


வள்ளுவரும் குறளும் 


25 


அந்தக் காலத்திலிருந்து தமிழர்களுக்கு உள்ள 
பண்பு என்ன என்றால் , அதை எண்ணும்போதே உங்கள் 
உள்ளம் விரிந்து பெருகத் தொடங்கிவிடும் . 


நூல் செய் 


வைணவ 


என்ன ? தமிழ்நாடு மிகவும் குறுகிய நாடு ! வரவர 
தெற்கே குறைந்திருக்கிறது . வட நாடு அகன்ற நாடு . 

இந்தக் குறுகிய நாட்டில் அவன் 
உலகமும் தமிழரும் இருக்கிறான் . இருந்தும் அவன் உல 

கத்தை எண்ணித்தான் 
திருக்கிறான் . எந்த நூலை எடுத்தாலும் உலகம் . சைவ 
சமய நூல் எனப்படும் பெரிய புராணத்தைச் சேக்கிழார் 
சொல்லத் தொடங்கினார் . முதல் பாட்டிலே , முதலடி 
யிலே முதற் சொல்லாக உலகத்தை வைத்தார் ; 
உலகெலாம் உணர்ந்து தற்கரியவன் என்று இது 
ஒரு பண்பு . அடுத்து 

நூல்களை எடுத்துப் 
பாருங்கள் . கம்பராமாயணம் பாடியவர் கம்பர் . பன்னீ 
ராயிரம் பாட்டுகள் , முதல் பாட்டிலே , முதல் அடியிலே , 
முதற்சொல்லாக , “ உலகம் யாவையும் 

தாமுள வாக்க 
லும் ... என்பதில் உலகத்தை முன்வைத்துச் சொல்லப் 
பட்டுள்ளது . இந்த இரண்டு புராண நூல்கள் , இலக்கண 
நூல்களைப் பாருங்கள் . நம்பியகப் பொருள் .முதல் 
பாட்டிலே , முதல் அடியிலே 

மலர் தலை 

உலகத்து 
என்று எடுத்த உடனே முதலடியிலே உலகம் , இது இலக் 
கணம் . 

இலக்கியத்தை எடுங்கள் . சங்க நூல்களிலே 
பத்துப்பாட்டு , முதற்பாட்டு , திருமுருகாற்றுப்படை , 
முதற் பாட்டிலே , முதலடியிலே , முதற்சொல் , “ உலகம் 
உ.வப்ப வலனேர்பு திரிதரு என்று உலகத்தை முன்னே 
வைத்துக் கூறப்பட்டுள்ளது . 


2 


* 


இனி , ஐம்பெருங் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் 
முதற்பாட்டிலே , முதல் அடியிலே , “ அங்கண் உலகளித்த 


26 


வள்ளுவரும் குறளும் 


லான் திங்களைப் போற்றதும் என்று 
லகத்திற்கே உலகத்தை முன்னேவைத்துக்கூறினார் 
இலக்கியம் இளங்கோவடிகள் வள்ளுவரோடு பிறந் 

தவர் என்று கருதப்படுகிற ஔவை , 
ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் 

மாண் 
டார் வருவரோ ? தமிழ் நாட்டீர் என்று இல்லை , 
இந்திய நாட்டீர் என்று இல்லை , “ உலகத்தீர் மா நிலத் 
தீர் என்றே கூறினார் . கபிலர் தாம் செய்த அகவலுக்கு 
முதற் பாட்டிலே முதல் அடியிலே , உலகத்தீரே உலகத் 
தீரே ! மனிதர்க்கு வயது நூறல்ல தில்லை எடுத்தவுடனே 
உலகம் ; அதுவும் இருமுறை உலகம் இந்த முறையிலே 
வள்ளுவரும் அந்தப் பண்பை விடாமல் திருக்குறளிலே , 
முதற்பாடலிலே முதல் அதிகாரத்திலே . முதற் குறளிலே , 
“ ஆதிபகவன் முதற்றே உலகு என்று உலகத்தை முன் 
வைத்துக் குறள் செய்யத் தொடங்கியிருக்கிறார் . 

அந்த 
வழியிலே வந்ததினாலேதான் , தன்னையும் அதிலே ஒரு 
கூட்டாளியாக்கிக் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி . “ வள்ளு 
வன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட 
தமிழ்நாடு என்று உலகத்தை வைத்து ஒன்றை அளித் 
தருளினார் போலும் இது தமிழ்ப் பண்பு தமிழருடைய 
பண்பு ஆகும் . தமிழ்ப் புலவர்கள் குறுகிய நாட்டிலி 
ருந்தாலும் , அவர்கள் செய்த இலக்கிய இலக்கண நூல் 
களெல்லாம் உலக மக்களை நோக்கிச் செய்தவை என்று 
அறிகிறோம் . இதுவும் ஒரு சிறப்பு திருக்குறளுக்கு . பொது 
நோக்காகத் திருக்குறளைப் பற்றி அறிய இந்த அளவு 
போதும் என்று நினைக்கிறேன் . 
இனி அடுத்தது , குறளின் உள்ளே 

சென்று சில 
கருத்துக்களை எடுத்துச் சொல்வதுதான் திருக்குறளின் 

உள்ளே சொல்வதற்கு எல்லோருக்கும் 

மிக எளிது அது ஒரு இரும்புடக்கடலை 
எளிமை நடையுடையதல்ல . 

யாருக்கும் . 
எளிதில் விளங்கும் . என்னுடைய சிறு 


IFA 


குறளின் 


வள்ளுவரும் குறளும் 


27 


+ 


வாகப் 


பிள்ளை ஐந்து வயதுப் பெண் . 30 குறட்பாக்களை மனப் 
பாடம் பண்ணியிருக்கிறது . இந்தப் பொங்கல் விழா விலே 
நகரம் முழுவதும் சுற்றிப்பேசி பத்துப் பன்னிரண்டு 
திருக்குறளைப் பரிசு வாங்கிவந்து வீட்டிலே குவித்திருக் 
கிறது . ஐந்து வயதுப் பெண் இன்னும் முதல் வகுப்பு 
முடியவில்லை . அரையாண்டுத் தேர்வுதான் எழுதியிருக் 
கிறது . 30 குறள் UITL பண்ணியிருக்கிறது . தெளி 
பேசுகிறது . 

பச்சைக் குழந்தைகளெல்லாம் 
அதைப் பாடம் பண்ணும்பொழுது , நாமெல்லாம் , 40 
வயது 50 வயது ஆளெல்லாம் . 

அதைக் கொஞ்சம் 
கடினம் என்று நினைத்துக்கொண்டிருந்தால் , நம்முடைய 
கருத்துத் தவறானது என்றே கொள்ளவேண்டும் . 

நீங்கள் எளிதிற் பார்க்கலாம் . படிக்கலாம் , மனப் 
பாடம் பண்ணலாம் . ஆனால் , ஒன்று அதைப் படித்து 

நீங்கள் புலவனாகவேண்டும் என்று 
நீங்கள் எண்ணிப் படிக்கிறதாகவிருந்தால் நான் 
புலவனாகலாம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அது உங் 

களுக்கு வேண்டியதில்லை . புலவனாக 
ஆகலாம் என்றும் ஒருவர் சொல்லியிருக்கிறான் . ஒருவன் 
புலவனாக வேண்டுமானால் வேறு நூல்களைப் படிக்க 
வேண்டியதில்லை . திருக்குறளை மட்டும் படித்தாலே 
அவன் புலவனாகி விடலாம் என்பது அவரது முடிவு 

ஆயிரத்து முந்நூற்று முப்ப தருங்குறளும் 
பாயிரத்தி னோடு பயின்றதன் பின் - போயொருத்தர் 
வாய்க்கேட்க நூலுளவோ மன்னு தமிழ்ப்புலவ 
ராய்க்கேட்க வீற்றிருக்க லாம் 

நத்தத்தனார் 
என்று பாடினார் அவர் . அதற்காக மட்டும் நீங்கள் 
படிப்பதாயிருந்தால் படிக்க வேண்டாம் . 

மனிதன் மனிதத் தன்மையோடு எப்படி இந்த நிலத் 
லே வாழ்வது ? நண்பர்களிடத்திலே எப்படிப் பழகுவது ? 


28 


வள்ளுவரும் குறளும் 


பொது 


அரசாங்கத்தோடு எப்படி நடந்து 
எப்படி கொள்வது ? 

மக்களிடத்திலே 
வாழ்வது ? எப்படி நடப்பது ? மனைவியை எப்படி 

நடத்துவது ? பிள்ளைகளை எப்படிப் 
பழக்குவது ? நம்முடைய கடமை என்ன ? 

என்றறிந்து 
நடக்கப் படிக்கிறதாகவிருந்தால் திருக்குறளைப் படியுங் 
கள் . உங்களுடைய வாழ்க்கையில் அதனால் ஒரு ஒளி 
வீசும் . கலங்கரை விளக்கமாக அமைந்து கப்பலுக்கு வழி 
காட்டுவதுபோல் அது மக்களுடைய வாழ்க்கைக்கு வழி 
காட்டும் . அவரே ஒரு குறளில் இந்தக் கருத்தைச் சொல்லி 
யிருக்கிறார் . 

சேற்று நிலம் , காலை வைக்கிறான் . வழுக்குகிறது . 
நடந்தால் தான் போய்த் தண்ணீர் பாய்ச்ச முடியும் . 

உழவன் வரப்பிலேகால் வைக்கிறான் . 
வழிகாட்டி வழுக்கி வழுக்கி விடுகிறது . அப்போது 

ஒரு வயது சென்ற கிழவன் ஒரு தடியைக் 
கொடுத்து , அடேய் . ஊன்றிக்கொண்டு போ என்றான் . 
தடியை வாங்கிக் கொண்டு ஊன்றினான் நடந்து விட் 
டான் . சேற்று நிலத்திலே வழுக்கி வழுக்கி நடக்கிற 
வனுக்கு ஊன்றுகோல் துணை செய்வதுபோல வாழ்க் 
கையிலே வழுக்கி வழுக்கி நடக்கிற 
கும் 

பெண்ணுக்கும் . குடும்பம் எப்படி ? மாமியார் 
எப்படி ? மாமனார் எப்படி ? பொது மக்கள் எப்படி ? 
குடும்பம் நடத்துவது என்று தெரியாத இளைஞர்கள் , 
இளம் கன்னிகைகள் , புதிதாக வாழ்க்கைத் துறையிலே 
புகுந்திருப்பவர்களுக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவ 
தென்று ஐயப்பாடு வந்தால் ஒழுக்க முள்ளவர்களுடைய 
வாய்சொல் போதுமானது . சேற்று நிலத்திலே வழுக்கி 
நடக்கிறவனுக்கு ஊன்றுகோல் துணைசெய்வதுபோல . 
வாழ்க்கையிலே வழுக்கி நடக்கும் மக்களுக்குப் பெரியோர் 
வாய்ச்சொல் துணை செய்யுமென்று அவரே சொல்லி 
யிருக்கிறார் . 


ஆணுக் 


i 


itALIFE-.-** 


வள்ளுவரும் குறளும் 


29 


இது அகச் சான் 

று 
" இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே 

ஒழுக்கம் உடையார்வாய்ச் சொல் 
என்பது குறள் . 


கூட 


உங்களுடைய வாழ்க்கை செம்மைப்பட வேண்டு 
மானால் , வாழ்க்கையிலே வழுக்கலில்லாமல் இருக்க 

வேண்டுமானால் , சேற்று நிலத்திலேயுங் 
ஊன்றுகோல் 

நீங்கள் நடக்கவேண்டுமானால் , 

திருக்குறளை ஒரு ஊன்று கோலாக 
வைத்து நடந்தால் , கட்டாயம் உங்கள் வாழ்வில் ஒளி 
வீசும் ! வாழ்க்கை வெற்றி பெறும் ! 

உண்மை . 
அதற்காக நீங்கள் படிக்க வேண்டும் . அதிலே என்ன 
இல்லை ! எல்லாம் இருக்கிறது . எதைத் தேடினாலும் 
திருக்குறளில் அகப்படும் . ஒரு குறளில் பல கருத்துக்கள் . 
வள்ளுவர் ஒன்றைச் சொல்லுவார் . சொல்லாத ஒன்பது 
அதில் கட்டித் தொங்கும் . 


எது 


இழிவு என்று வள்ளுவர் சொல்லுவதற்கு 
முன்பு ஒரு புலவன் 

சொன்னான் 
எது இழிவு அவன் 

சொன்னதைச் சொல்லிச் 

சொன்னால் தான் உங்களுக்குச் சுவைக் 
கும் . எது இழிவு ? எது இழிவு ? என்று எதை எதையோ 
இழிவு என எவனெவனோ சொன்னான் . பிரித்தானியன் 
( British ) சொன்னான் . எங்களுடைய கொடியிலே இருள் 
பட்டால் இழிவு என்று . செருமானியன் ( German ) 
சொன்னான் , காலனியில்லாமல் வாழுகிறது செர்மனிக்கு 
இழிவு என்று . உருசியாக்காரன் ( Russian ) சொன்னான் . 
உழைக்கிறவன் உழைக்காதவனுக்குக் கீழேயிருந்து வரி 
செலுத்திக் கொண்டு வாழ்வது மிகவும் இழிவு என்று . 
ஜப்பான் காரன் ( Japanese ) கூறினான் ; உலகத்திலே வணி 
கத்திலும் கைத்தொழிலிலும் சிறந்திருப்பது ஜப்பான் ; 


30 


வள்ளுவரும் குறளும் 


அது செய்த பொருளை உலகத்திலே விற்பதற்குச் சந்தை 
யில்லாமல் இருக்கிறதே ? அது உலகத்தாருக்கு இழிவு 
என்று சொன்னான் . தனக்கு இழிவு என்று சொல்லவில்லை 
அவன் . உலகத்திலே வணிகத்திலும் கைத்தொழிலிலும் 
சிறந்த நாடு என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஜப்பான் , 
அது செய்த பொருளை உலகத்திலே விற்கக்கூடாதென்று 
சொன்னானே , அது உலகத்தானுக்கு இழிவு . எங்களுக்கு 
என்ன ? என்று கூறிப் போனான் அவன் . சீனாக்காரன் 
( Chinese ) நண்டு , நத்தை , பாம்பு முதலியன தின்று , 
உலகத்திலே இழிவு என்று ஒன்றுமே இல்லை எனக்கூறி , 
எல்லாம் தின்னத் தொடங்கினான் . 

நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் , கொல்லை 
அள்ளுவதும் சாக்கடை தள்ளுவதும் தான் இழிவு என்று . 

பழம் தமிழ்ப் புலவனை இரண்டாயிரம் 
பழந்தமிழன் ஆண்டுகளுக்கு முன்னே சென்று எது 

இழிவு ? என்று கேட்டால் , ஒன்றுதான் 
இழிவு என்றான் . உழைக்காமல் , வாழாமல் , பொருள் 
தேடாமல் , தன்னைப்போன்ற ஒரு மனிதனிடம் சென்று 
கையை நீட்டி , ஐயா ! ஒரு காசு கொடு என்று கேட்பது 
இருக்கிறதே அதுதான் இழிவு என்றான் . இவனும் மனி 
தன் , அவனும் மனிதன் , அவன் உழைப்பான் , சேமிப் 
பான் ; 

உண்பான் , மீத்தும் வைத்திருப்பான் ; 
நமக்குக் 

அளிப்பதற்கு வைத்திருப்பான் என்று 
எண்ணிக் கை நீட்டுகிறானே, அப்போதும் கூட இவன் 
அவனைப்போல உழைக்காமல் , முயற்சியை இழந்து 
விட்டுப் பிச்சை கேட்டு வாழுகிறானே , அதுதான் இழிவு ! 
என்றான் . இதைவிட இழிவு இல்லையா ? என்றான் 
ஒருவன் . இல்லை இல்லை என்றான் . நன்றாய் எண்ணிப் 
பார் என்றான் எண்ணிப் பார்த்து இன்னும் ஒன்று 
இருக்கிறது என்றான் ; அது என்ன ? என்று கேட்டான் . 
இப்படி மானங்கெட்டுப் பல்லைக் காட்டி , கையை நீட்டி 
" ஐயா காசு என்று கூறுகிறவனிடம் போய் “ இல்லை 
என்கிறானே , அதுதான் அதைவிட இழிவு ( சிரிப்பு ) . 


தானும் 


கூட 


. 


, 


. 


வள்ளுவரும் குறளும் 


31 


தல் 


கடலை 


புறநானூற்றிலே ஒரு பாடல் இது . “ ஈ என இரத் 
இழிந்தன்று ; அதனெதிர் ஈயேனென்றால் அத 

னினும் இழிந்தன்றே . கன்னத்திலே 
இரும்புக் கடலை அறைந்தது போலக் கூறியிருக்கிறார் . 

இந்த நடை என்ன ? உங்களுக்கு இரும்புக் 
நடையாயிருக்கிறதா ! அந்தப் பாட்டினுடைய 
கருத்து . என இரத்தல் இழிந்தது ; ஈயேன் 

என் றல் 
அதனினும் இழிந்தது . இது அந்தப் புறநானூற்றுப் பாட 
லின் ஆசிரியருடைய கருத்து 

வள்ளுவர் கருத்து அதற்கு மேலே சென்று விட்டது . 
இவர் என்ன சொன்னார் தெரியுமா ? தனக்கு என்று 

தைச் சொல்லவில்லை . பாதையிலே 
வள்ளுவர் ஒருவன் போகிறான் பசுமாடு ஒன்று 
அறைந்தார் சாகப் போகிறது நாக்கை இழுத்துக் 

கொண்டு தண்ணீர் வறட்சியினாலே 
சாகக் கிடக்கிறது . இவன் சென்று வேடிக்கை பார்க் 
கிறான் . ஒரு பெரியவர் போய் , அட பாவிப் பயலே ; 
வேடிக்கைப் பாக்கிறாயே ! கொஞ்சம் தண்ணீர் கொண்டு 

பசுமாட்டுக்கு ஊற்றடா என்கிறார் . இவன் 
போய் , “ அம்மா " என்று ஒரு வீட்டின் கதவைத் தட்டி , 
" பசுமாடு சாகப்போகிறது . கொஞ்சம் தண்ணீர் கொடுங் 
கள் என்கிறான் . அங்கே 

போய்க் கன்னத்தில் அறை 
கிறார் வள்ளுவர் . 

ஆவிற்கு நீரென்று இரப்பினும் நாவிற்கு 

இரவின் இனிவந்தது இல் 
என்று அறைகிறார் . உனக்கு என் றில்லை , சாகப்போகிற 
பசுமாட்டுக்கும்கூட தண்ணீர் வேண்டுமென்று 

பிறர் 
கதவைத் தட்டிப் பிச்சை கேட்காதே ! 

அதைவிட 
நாவிற்கு வேற என்ன இழிவு இருக்கிறது என்கிறார் . 
அந்த நிலையிலும்கூட , " எழு ! வாளியை எடு ! கயிற்றை 
எடு ! கிணறு எங்கே இருக்கிறது ? குழாய் எங்கேயிருக் 


வந்து 


32 


வள்ளுவரும் குறளும் 


கிறது ? தொட்டி எங்கே இருக்கிறது ? போ ! எடுத்துத் 
கொண்டுவந்து 

ஊற்று ! பிச்சை எடுத்து அறம் செய் 
யாதே ! முயற்சி செய் என்று கூறுகிறார் 

ஆவிற்கு நீரென்று இரப்பினும் நாவிற்கு இழிவு. 
வள்ளுவர் ஒன்று 

சொல்வார் சொல்லாதது ஒன்பது 

சுற்றிக் கட்டித் தொங்கும் , இரப்பது 
ஒன்றில் ஒன்பது நாவிற்கு இழிவு என்றால் , அப்புறம் 

என்னென்ன தொக்கி நிற்கிறது ? இரக்க 
எண்ணுவது மனதிற்கு இழிவு ! கேட்பது வாய்க்கு இழிவு ! 
நீட்டிப் பெறுவது கைக்கு இழிவு ! பெற்று உண்பது 
வாய்க்கு இழிவு ! எல்லாம் தொங்கும் அதில் ! ஒன்றைச் 
சால்லி ஒன்பதைச் சொல்லாமற் சொன்னவர் திருவள் 
ளுவர் , இது எவ்வளவு பெரிய சிறப்பு . எண்ணிப் 
பாருங்கள் 


: 


ஒன்றே முக்கால் அடியில் உயர்ந்த ஒழுக்கம் 

ஒழுக்கத்தைப் பற்றி அவர் , சொல்லி இருப்பது ஒரு 
குறள் . 

ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் 

உயிரினும் ஓம்பப்படும் 
ஒரே குறள் . ஒன்றே முக்கால் அடி . ஏழு சீர் . இதிலே 
எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் ! இன்னும் ஒன்று நீங்கள் 
தெரிந்து கொள்ள வேண்டும் . 

அணுவைத் துளைத்தேழ் கடலைப் புகட்டிக் குறுகத் 
தறித்த குறள் என்று ஒரு புலவர் பாடினார் . முன்பு 

பாடியவர் , கடுகைத் துளைத்தேழ் 
கடுகில் ஏழ்கடல் கடலைப் புகட்டிக் குறுகத் தறித்த 

குறள் ” என்று பாடினார் . என்ன இது ? 
புளுகாகத் தெரிகிறதே ! கடுகைத் துளைத்துக் கடலைப் 
புகுத்தவாவது ! அப்படித்தான் நமக்குத் தோன்றுகிறது 








வள்ளுவரும் குறளும் 


33 


1 


! 


ப 


ப 


- 


| 


ப 


| 


. 


- 


" 


. 


- 


! 


- 


| 


ப 


1 





" 


. 


1 


உண்மையை ஆராய்ந்தால் புலப்பட்டுவிடும் . பொருள் 
களில் எல்லாம் சிறிது கடுகு பாவிலெல்லாம் சிறியது 
ருறள் . 32 அடி , 16 அடி ; 8 அடி , 4 அடிப் பாக்கள் பல . 
குறள் ஒன்றே முக்கால் அடி ; 2 அடிகூட இல்லை ! மேலே 
நான்கு சீர் ; கீழே மூன்று சீர் . இதன் உள்ளே இவ்வளவு 
கருத்துக்களைப் புகுத்தினால் , அது ஒரு சிறு பொருளிலே 
நிறைந்த செய்தியைப் புகுத்துவதாகக் கருத்து . ஏழு 
கடல் என்பது எது ? ஏழு சீர் தான் . தனித்தனியாக உள்ள 
ஏழு சீர்களிலே இவ்வளவு பெரிய செய்திகளைப் புகுத்தி 
யிருக்கிறாரே அதைத்தான் அவர் அப்படிக் குறிப்பிட் 
டார் . ஏழு , கடலைப் புகுத்தியதென்று இப்படி ஒன்றே 
முக்கால் அடியிலே இவ்வளவு கருத்துக்கள் ! 

“ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் 

உயிரினும் ஓம்பப் படும் 
இதற்கென்ன பொருள் ? ஒழுக்கமாய் வாழவேண்டும் 
அவ்வளவுதான் தெரியும் . சொல்லெல்லாம் எழுத்தெல் 

லாம் துருவிப் பார்த்தால் அவர் எண் 
ஒழுக்கத்தைக் ணியதெல்லாம் நமக்குப் படம் பிடித் 
காப்பாற்று துக் காட்டுவது 

போன்றிருக்கிறது . 
காப்பாற்ற 
களிலே ஒழுக்கம் ஒன்று என்று சொல்கிறார் . எப்படிக் 
காப்பாற்றுவது ? ஏன் காப்பாற்ற வேண்டும் ? என்று 
ஒருவன் கேட்கிறான் ? பசு மாட்டுக்குப் புல்லைப் போட் 
டுக் காப்பாற்று . ஏன் காப்பாற்றவேண்டும் ? பால் தரும் ; 
காப்பாற்று . அப்படியா ? சரி ; மரம் வைத்துக்காப்பாற்று , 
ஏன் ஐயா காப்பாற்றவேண்டும் ? நிழல் தரும் . 
அப்படியா ? சரி . ஏதாகிலும் பலன் இருக்கவேண்டும் . 
அவனுக்குப் பலனில்லாமல் அவன் காப்பாற்றமாட்டான் . 

ஒழுக்கத்தைக் காப்பாற்றச் சொல்லுகிறீர்களே , அது 
ஏதாவது தருமா ? ஊம் , தரும் என்கிறார் , என்ன ? விழுப் 
பம் ! விழுப்பமென்றால் சிறப்பு ஒழுக்கம் விழுப்பம் 

வ . -3 





- 


i 


வேண்டிய 


பொருள் 


: 


1 


| 


i 


+ 


* 


- 


- 


. 


. 


! 


1 


- 


* 


+ 


34 


வள்ளுவரும் குறளும் 


என்று 





: 


தரலான் ... 

சரிசரி . இப்பொழுது 
பலன் உண்டா ? நமக்கு என்ன தெரிகிறது . சிறப்புத் 

தருவது ஒழுக்கம் ஒன்றுதான் 
தெரிகிறது . இதிலிருந்து பாருங்கள் , ஆடை அணிகள் 
சிறப்புத் தரா ; பட்டம் பதவிகள் சிறப்புத் தரா ; 
மோதிரங்கள் வைரங்களெல்லாம் சிறப்புத் தரா ; மோட் 
டார் வாகனங்கள் , மாடி வீடுகள் . பட்டு ஆடைகளெல் 
லாம் சிறப்புத்தரா . மந்திரிப் 

மந்திரிப் பதவி முதலிய எந்தப் 
பதவியாயிருந்தாலும் சிறப்புத் தராது என்கிறார் அவர் ; 
ஏதாகிலும் சிறப்புத் தரவேண்டுமானால் அது ஒழுக்கம் 
என்று வரம்பு கட்டிச் சொல்லுகிறார் - ஒழுக்கம் விழுப் 
பம் தரலான் ... வேறு ஒன்றாலும் அதைப் பெற 
முடியாது . கிடைத்தற்கரிய சிறப்பை நீ பெறவேண்டு 
மானால் ஒழுக்கத்தைக் காப்பாற்று . அதிலேயும் பலன் 
இருக்கிறதோ ? அப்படியானால் காப்பாற்றுகிறேன் . சரி ! 
என்கிறான் . காப்பாற்ற வேண்டிய பொருளில் ஒழுக்கம் 
ஒன்று . அது சிறப்புத் தருவதினாலே காப்பாற்ற வேண் 
டும் மிகவும் சரி எம்மாதிரிக் காப்பாற்றவேண்டும் ? 
அடுத்த கேள்வி பொருளைக் காப்பாற்றுகிற மாதிரிக் 
காப்பாற்றட்டுமா ? என்றான் . போடா போ . பொருள் 
தோற்றுப்போனால் இன்னும் கொஞ்சம் சம்பாதித்துக் 
கொள்ளலாமே ? சரி , பிள்ளையைக் காப்பாற்றுகிற 
மாதிரியா ? என்றான் . ஒரு பிள்ளை இறந்து போனால் 
இன்னொரு பிள்ளை பெற்றுக் கொள்ளலாமே ! மனைவி 
யைக் காப்பாற்றுகிற மாதிரியா என்றான் . ஒரு தாரம் 
இறந்து போனால் மறுதாரம் கட்டிக்கொள்ளலாமே ! 
வீட்டைக் காப்பாற்றுகிற மாதிரியா ? இடிந்து போனால் 
இன்னொரு வீடு கட்டிக்கொள்ளலாமே ? பின்பு எதைக் 
காப்பாற்றுகிற மாதிரியாக ? என்றான் . அவனுக்கு ஓர் 
உவமை சொல்ல வேண்டுமே ! 

அவனை உட்காரவைத்து உலகமெல்லாம் போய்த் 
தேடுகிறார் . தேடினால் இரண்டே பொருள் - போனால் 


வள்ளுவரும் குறளும் 


35 


. 


திரும்பி வராதவை - கிடைத்தன . ஒன்று 
திரும்ப வராது ஒழுக்கம் ; மானம் 

இழந்தால் திரும்பி 
வராது மற்றொன்று உயிர் போனால் 
திரும்பி வராதென்று கண்டுபிடித்தார் .. 

அவர் ஆக 
போனால் திரும்பி வராத ஒழுக்கத்திற்காக உவமை கூற , 
போனால் திரும்பி வராத உயிரை வைத்து உயிரைக் 
காப்பாற்றுகிறமாதிரி ஒழுக்கத்தைக் காப்பாற்று என்று 
கூறினார் சரி , எனக் 

கேட்டுக்கொண்டு திரும்பிப் 
போனான் , இவருக்கு ஐயப்பாடு வந்து விட்டது . 

டேய் 
டேய் இங்க வா ! என்று கூப்பிட்டார் வந்தான் . அவ 
ருக்கு வந்த சந்தேகம் என்ன ; விஞ்ஞானம் வளர்கிறது . 
இன்றைக்கில்லாவிட்டாலும் , 1985 - ல் எந்த விஞ்ஞானி 
யாவது செத்துப் போனவனைப் பிழைக்கவைக்கக் கண்டு 
பிடித்து விட்டால் ! சந்தேகம் வந்துவிட்டது . இப்பவே 
எழுந்திருக்கிறது . 

உட்காருது , 3 

3 நிமிடம் பேசுது , 
7 நிமிடம் பேசுது என்கிறானே ! இனிமேல் எழுந்திருந்து 
நடக்க ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து விட்டால் ? ஆகையி 
னாலே அவர் என்ன பண்ணினார் ? இறந்து போன 
உயிரை மீண்டும் திரும்பக் கொண்டுவர எந்த விஞ்ஞானி 
யாகிலும் கண்டுபிடித்து விடுவான் . ஆனால் , இழந்த 
மானத்தைத் திரும்பக் கொண்டுவர எந்த விஞ்ஞானியா 
லும் முடியாது என்று வள்ளுவர் கண்டுபிடித்தர் . 

கண்டுபிடித்து என்ன சொன்னார் ? உயிரைக் காப் 
பாற்றுவது போல் ஒழுக்கத்தைக் காப்பாற்று என்று 
சொன்னவர் , அதை விட்டுவிட்டு உயிரைக் காப்பாற்று 

வதைவிட அதிகமாக ஒழுக்கத்தைக் 
கண்டு பிடித்தார் காப்பாற்று என்று " ம் மன்னா ஒன்று 

போட்டுச் சொல்லிவிட்டார் , உயி 
ரினும் ஓம்பப்படும் " என்று , இப்பொழுது தெரிகிறதா ? 
உங்களுக்குக் குறள் ! ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக் 
கம் உயிரினும் ஓம்பப்படும் . எவ்வளவு சிறந்த கருத்துக் 
களை எவ்வளவு உயர்ந்த சொற்களாலே , எவ்வளவு 
அழகாக அமைத்திருக்கிறார் , பாருங்கள் ! 


36 


வள்ளுவரும் குறளும் 


இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ 
குறளைப் பார்த்தால் கிடைக்கும் அதில் அதிகாரிகளி 

டம் எப்படிப் பழகுவது ? இப்பொழுது 
மக்களுக்கு எத்தனை 

அதிகாரிகளிடம் 

பழகுகிற 
வேலை வந்திருக்கிறது . யாரையாகி 
லும் போய்க் கேளுங்கள் . சொல்கிறார்களா ? என்று எந்த 
நாட்டு எந்தமொழிப் பேராசிரியனிடத்திலாவது போய்க் 
கேளுங்கள் , அதிகாரிகளிடம் எப்படிப் பழகவேண்டும் 
என்று . எங்கும் வரம்பு கட்டிச் சொல்லப்பட்டிருக்கிறதா ? 
என்று பாருங்கள் . இல்லை வள்ளுவரின் 

குறளைப் 
புரட்டுங்கள் காட்டுகிறார் அவர் . கலெக்டர்களெல்லாம் 
மக்களிடத்தில் வருவார்கள் . பொதுத் தொண்டு 

என்று 
பேசுவார்கள் . கூட்டத்திலே இருக்கிறவன் அடுத்த நாள் 
போய்த் தோளில் கையைப் போடுவான் . எல்லோரும் 
ஒன்று என்கிறீர்களே என்று மந்திரி வருவான் ; அங்கே 
பேசுவார் , சுதந்திரம் வந்து விட்டது , எல்லோரும் இந் 
நாட்டு மன்னர்கள் என்று கூட்டத்தை விட்டுப்போகும் 
போது , நீயும் நானும் மன்னர் தானே என்று தோள்களில் 
கையைப்போட ஆரம்பிக்கிறதா ? இப்படியெல்லாம் 
இல்லாவிடில் , எல்லாரும் அடிமை என்று நினைக்கிறதா ? 
எப்படி எண்ணுவது ? எப்படிப் பழகுவது ? என்று திருக் 
குறள் ஒன்றுதான் வழிகாட்டுகிறது . 

அவர் என்ன சொன்னார் தெரியுமா ? உங்களுடைய 
ஆசிரியர் , அல்லது முதலாளி, அல்லது குடும்பப் பெரிய 
வர்கள் . அல்லது அரசாங்க அமைச்சர்கள் . அதிகாரிகள் 
இவர்களிடம் எப்படி பழகுவது என்பதற்கு ஒரு சட்டம் ! 
இதைச் சொல்லுவதற்குச் சும்மா சொன்னால் தெரியா 
தென்று ஓர் உவமையைத் தேடினார் , எங்கேயோ ஒரு 
கிழவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் . 
காட்சியைக் கொண்டுவந்து நம் முன்னே வைக்கிறார் . 
எப்படி ? பார் ! ஆமாம் குளிர்காய்கிறான் . அந்த மாதிரிப் 
பழகச் சொன்னால் தெரியவில்லையே ! ஏய் , நெருங்கு ! 


அக் 


வள்ளுவரும் குறளும் 


37 


நெருங்கு ! இன்னும் கொஞ்சம் நெருங்கியபின் குளிர் 
காய்கிறேன் , என்கிறான் . இன்னும் நெருங்கிப் பார்க் 
கிறான் ; டேய் அதிகம் நெருங்காதே . எட்டு ! என்கிறார் . 
நெருங்க வேண்டாமா , பிறகு எட்டி விலகிப் போகிறான் . 
டேய் போகாதே உனக்கு நெருப்பின் பயன் வேண்டு 
மானால் கொஞ்சம் நெருங்கு ; ஆனால் , அதிகமாக 
நெருங்கிவிடாதே ! 


அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க 
இகல் வேந்தர்ச் சேர்ந்தொழுகு வார் . 


பலனை 


என்று உவமை காட்டிக் கூறுகிறார் . அதிகமாக எட்டிப் 
போய்விடாதே அதிகமாக நெருங்கிவிடாதே . 

நிரம்ப 
எட்டிப் போய்விட்டால் 

இழந்துவிடுவாய் ; 
நிரம்ப நெருங்கிவிட்டால் கட்டாயம் சுட்டுவிடும் . 
எச்சரிக்கையாயிரு . இது எவ்வளவு பெரிய கருத்து ; 
நீங்கள் எந்தப் பேராசிரியரிடம் இந்தக் கருத்தைக் கற்றுக் 
கொள்ளப் போகிறீர்கள் ? இத்தகைய சிறந்த கருத்துக் 
களை நீங்கள் குறளிலே பார்க்கலாம் . 


மக்களிடத்திலே எப்படிப் பழகுகிறது ? என்று அதி 
காரிகளுக்குக் கற்றுக் கொடுத்திருக்கிறார் . ஒரு குறளிலே 

ஆசிரியர்களிடத்திலே சொல்லியிருக் 
அதிகாரிக்கு கிறார் . மாணாக்கர்களிடத்திலே எப் 

படிப் பழகுவது ? என்று நான் பல கல் 
லூரிகளுக்குப் போயிருக்கிறேன் மாணவர்களிற் சிலர் 
கொஞ்சம் ஒழுக்கம் கெட்டு இருப்பார்கள் . ஆசிரியரிடத் 
தில் போய் “ என்ன ஐயா பையன்களை இப்படி விட்டு 
விட்டீர்களே என்று கேட்டால் , நான் என்ன பண்ணு 
கிறது சொல்லிப் பார்க்கலாம் , கேட்கலே , அதன் தலை 
விதி எந்தக் கதியாகிலும் போகுது . நான் என்ன பண்ணு 
கிறது ? இப்படிப் பொறுப்பைக் கைவிட்டுவிடுகிறார்கள் 
சில ஆசிரியர்கள் . இன்னும் சில மாணவர்கள் பள்ளிக் 


38 


வள்ளுவரும் குறளும் 


தான் 


தடிப் 


கூடத்திற்குப் போனால் , அப்பா ! வாத்தியார் அடித்து 
விட்டாரென்று அழுது கொண்டு வருகிறார்கள் இந்த 
ஆசிரியர்களுக்கு இரண்டு 

தெரிகிறது ஒன்று 
பொறுப்பு இல்லாமல் விட்டு விடுகிறது ! அல்லது 
பிரம்பு வைத்து 

அடித்துக் 

கொண்டிருப்பது ! எப்படி 
ஆசிரியர்கள் நடக்கவேண்டும் ? அவர் குறளைப் படித் 
திருந்தால் தெரிந்திருக்கும் குறளை . முதலில் ஆசிரியர்கள் 
படிக்க வேண்டும் (சிரிப்பு ) 

எப்படி மாணாக்கர்களிடத்திலே பழகுவதென்று 
வள்ளுவர் காட்டுகின்றார் . எவனாவது தவறு செய்தால் 
சும்மா விட்டுவிடாதே கூப்பிடு ! கண்டி . காரணம் கேள் ! 
ஏன் இப்படிச் செய்தாய் ? என்று கேள் ! அழுத்தமாய் 
எழுந்து அவனைத் தொலைத்து விடுவேனென்று பேசு : 
ஓங்கு ; கையைப் பலமாக ஓங்கு ; ஆனால் , அடி விழுவது 
மட்டும் மெதுவாய் இருக்க வேண்டும் என்கிறார் . 

" கடிதோச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம் 

நீங்காமை வேண்டு பவர் 
என்ற செய்யுளைப் பாருங்கள் அதிகாரிகளுக்கு மக்களி 
டத்திலே கண்டிப்பு சொல்லளவிலே அதிகமாய் இருக்க 
வேண்டும் ஆனால் , அடிமட்டும் பலமாய் விழக்கூடாது ; 
மெதுவாய் விழவேண்டும் எப்படி ? 

எதைப் பார்த்தாலும் அவரவர்களுக்கு வேண்டிய 
வைகளை ஆங்காங்கே சொல்லியிருக்கிறார் . நாமெல் 
லாம் எத்தனை பொருள்களைப் பார்த்து ஏமாந்து விடு 

கிறோம் . ஒரு பெரிய எச்சரிக்கைகொடுக் 
கிறார் வள்ளுவர் . நமக்கு கொடுக்கும் . 

ஓர் எச்சரிக்கை ! " டேய் . அழகாயிருக் 
எச்சரிக்கை கிறது பளபளப்பாயிருக்கிறது ! 

றாகயிருக்கிறது என்று ஆசைப்பட்டு 
விடாதே ! அபாயம் ! கோணலாயிருக்கிறது ! கறுப்பாயிருக் 
கிறது ! வளைவாயிருக்கிறது என்று வெறுத்து விடாதே 
இன்பத்தை இழந்துவிடுவாய் 

எச்சரிக்கை 


1 


நன் 


என்று 


ஓர் 


வள்ளுவரும் குறளும் 


39 


கொடுக்கிறார் . இப்படிச் சொன்னால் நமக்கு என்ன 
விளங்குகிறது ? இதற்காக , நமக்கு இரண்டு பொருள் 
களைக் கொண்டுவந்து உவமையாகக் காட்டுகிறார் . ஒரு 
பொருள் என்ன தெரியுமா ? அம்பு இன்னும் ஒரு பொருள் 
என்ன ? யாழ் அம்பைக கொண்டுவந்து காட்டுகிறார் . 
பார்த்தாயா ? 13 அடி நீளம் . தகதகவென்று தங்கம் 
மாதிரி மின்னுகிறது . ஒழுங்காயிருக்கிறது . அழகாயிருக் 
கிறது ஆசைப்பட்டு நெஞ்சிலே வைத்துவிடாதே கொன்று 
விடும் . கோணலாயிருக்கிறது . வளைவாயிருக்கிறது . 
கறுப்பாயிருக்கிறது என்று வெறுத்து விடாதே யாழின் 
இசை யின்பத்தை இழந்து விடுவாய் 

என்று எச்சரிக் 
கிறார் . 

கணைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன 
வினைபடு பாலாற் கொளல் 
எவ்வளவு உயர்ந்த கருத்து கண்ணுக்கு அழகாயிருக்கி 
றது என்ற காரணத்திற்காகக் கொள்ளாதே அது கொலை 
செய்து விடும் கண்ணுக்கு வெறுப்பாயிருக்கிறதென்று 
வெறுத்துவிடாதே , இன்பத்தை இழந்துவிடுவாய் என்று 
காட்ட அவர் கையாண்ட முறையையும் , உவமைக்குக் 
கொண்டுவந்த பொருள்களையும் எண்ணிப் பாருங்கள் 
எவ்வளவு உயர்வானவை ! 
நகை போடுகிறோம் . வள்ளுவரிடம் 

போய் நகை 
போட்டுக் கொள்ளலாமா ? என்று கேளுங்கள் . போட்டுக் 

கொள்ளுங்கள் ! போட்டுக்கொள்ளுங்கள் 
அணிகலன் எவ்வளவு வேண்டுமானாலும் போட் 

கொள்ளுங்கள் . ஆனால் , புதிதாக ஒரு 
நகை போட்டுக்கொள்ள வேண்டும் . ஆணும் பெண்ணும் 
எல்லாருமே போடவேண்டும் என்கிறார் . 

எங்கே ? 
கண்ணிலே போட வேண்டும் ! ஐயோ ; 

யோ ; உறுத்துமே ! 
உறுத்தாது ! எதனாலே 

செய்து 

போடுகிறது முத் 
தாலே ? முத்து வாங்கப் பணமில்லையே ? இது வாங்கப் 


40 


வள்ளுவரும் குறளும் 


. 


- 


- 


- 


: 


பணம் தேவையில்லை . எல்லோரும் வாங்கிப் போடலாம் 
என்றார் . “ எப்படி என்றால் , துன்பப்படுகிற மக் 
களை பார்த்துக் கண்ணீரை முத்து முத்தாகச் சொட்டு ! 
அது தான் கண்ணுக்கு நகை என்கிறார் அந்தச் சொற் 
களைப் பாருங்கள் கண்ணுக்கு அணிகலம் ! கண்ணுக்கு 
நகை எது ? கண்ணோட்டம் கண்ணுக்கு அணிகலம் கண் 
ணோட்டம் . சாலையிலே , மாலை நேரத்திலே , நள்ளி 
ருளிலே மழையிலே 90 வய துக் கிழவி , எந்தக் குலமோ ? 
யாரோ ? முழு ஆடையின்றி , குளிரில் நடுங்கி வெப்பு 
நோயால் வருந்துகிறாள் என்று வையுங்கள் . அதைப் 
பார்த்து ஒருவன் 

மோட்டாரிலே போய்க்கொண்டிருந் 
தால் என்ன பயன் ? அவன் அழகாய்த்தானிருக்கின்றான் ; 
மன்மதன் மாதிரி இருக்கிறான் அவன் முகத்தில் அழகு 
ஒளி வீசுமா ? ஆனால் , இந்தக் கொடுமையைப் பார்த்து 
ஒருவன் பல் நீண்டவன் கன்னங்கரேர் என்று இருக்கிறவன் 
இன்னொரு கந்தலை உடுத்திக் கொண்டு , “ ஐயோ ! யார் 
வீட்டுக் கிழவியோ ? மழை தூறுதே ! வெப்பு நோய் வருத்து 
கிறதே ! ஆடையில்லையே என்று தன் துண்டை அவள் 
மேல்போர்த்தி கையில் தூக்கி , ஆஸ்பத்திரிக்குக்கொண்டு 
போகலா மென்று பார்த்துக் கண்ணீர்விட்டான் 
வைத்துக் கொள்ளுங்கள் . அவன் முகம் எப்படி இருக்கும் 
மைசூர் மகாராசாவைவிட அழகாகத் தோன்றும் சிரிப்பு, 
அவ்வளவு அழகு தருமே அது ! கற்பனையா இது ? 
உண்மை ! மன்னாதி மன்னனெல்லாம் இவன் அழகுக்கு 
முன்னாலே ஒளிகுன்றி நிற்பானே . அவனது 

உள்ளம் 
அந்த ஒளியை வீசுகிறது ! அதையெண்ணி அவர் சொன் 
னார் . 

“ கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் . 
புண்ணென்று உணரப் படும் 

இன்றேல் கண்ணா அது ? புண் ! அவர் கண்ட இலக் 
கணம் என்ன ? கண் என்றால் அறியும் ; புண் என்றால் 
அறியாது என்பதே கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட் 


என்று 


1 


|| 


| 





| 


1 


வள்ளுவரும் குறளும் 


41 


டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும் பேனாக் 
கத்தியால் கன்னத்திலே கிழித்துவிட்டுக் காட்டினால் 
பார்க்குமா ? அது ஏன் ? அம்மைதான் வைக்கிறோமே . 
கண் மாதிரித்தானே இருக்கிறது ! காட்டுங்கள் ஒரு கடி 
தத்தை . அது பார்க்குமா ? படிக்குமா ? முகத்திலே கிழித்து 
விட்டிருக்கிறது அவ்வளவுதான் ! துன்பப்படுகிற மக் 
களைப் பார்க்காமல் விறைத்துக் கொண்டு போகிறது ! 
அது நகை போடாத கண் எப்படி வள்ளுவர் போட்ட 
நகை . பார்த்துக் கொள்ளுங்கள் ! இந்த நகையைப் 
போடுங்கள் நீங்கள் எந்த நகையில்லாவிட்டாலும் இந்த 
நகை வேண்டும் உங்களுக்கு ! 


தூக்கி 


வள்ளுவரை நினைக்கும்போதெல்லாம் என் உள்ளம் 
பெரிய உள்ளமாக விரிகிறது . காரணம் என்ன ? மக்கள் 
சமுதாயத்தைத் 

இரண்டு 
வள்ளுவர் உள்ளம் கைகளாலும் அள்ளி , அள்ளிவிட்டவர் 

வள்ளுவர் . உள்ளுவதெல்லாம் உயர் 
வுள்ளல் . எண்ணு , 

நல்லதை எண்ணு ! பெரியதை 
எண்ணு ! ஏன் ? அப்படியே நீ ஆவாய் . இப்படித் தூக்கி 
விட்டவர் வள்ளுவர் . இரண்டு கைகளாலும் 
இமயத்திற்கு மேலே அள்ளிவிடுகிறார் அவர் . எண்ணு ! 
எண்ணு ! நல்லதை எண்ணு ! பெரியதை எண்ணு ! 
உயர்வை எண்ணு ! சிறப்பை எண்ணு ! அழுத்தமாக 
எண்ணு ! ஆழமாக எண்ணு ! இப்படிச் சொல்லிவிட்டால் 
போதாதாம் . இந்தக் கன்னத்திலே வேறு திருப்பி அடிக் 
கிறார் . 


தூக்கி 


F 


என்று 


உள்ளற்க உள்ளம் சிறுகுவ 

குறுகின புத்தியை ஒருநாளும் கொள்ளாதே . 
என்று , இப்படி ஓர் அறை . 

உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது 
தள்ளினிம் தள்ளாமை நீர்த்து 


42 . 


வள்ளுவரும் குறளும் 


இப்படி ஒன்று ; என்ன ? அவருடைய உள்ளம் பாருங் 
கள் ! இப்படிப் படைத்தலைவன் மக்களைத் தூக்கிவிட் 
டிருக்கிறான் . மன்னன் குடிகளைத்தூக்கிவிட்டிருக்கிறான் 
அரசியல் தலைவர்கள் தங்கள் கட்சிக்காரர்களைத் தூக்கி 
விட்டிருக்கிறார்கள் . ஆனால் , மொழிப் புலவர்களில் 
வள்ளுவனைத்தவிர உலகத்தில் எவரும் இப்படி மக்கள் 
சமுதாயத்தைத் தூக்கி உயர்த்திவிடவில்லை . உள்ளுவ 
தெல்லாம் உயர்வுள்ளல் என்று . அவருடைய உள்ளப் 
பண்பாட்டைப் பாருங்கள் ஏனென்றால் , அப்படியே 
ஆவார்களாம் . “ எண்ணிய எண்ணியாங்கு எய்துப . எப் 
போது ? எண்ணியர் திண்ணிய ராகப் பெறின் . பள்ளிக் 
கூடத்துப் பிள்ளைகள் இங்கே இருப்பீர்கள் . நீங்கள் 
தேர்வில் பாசாகி விடுவோம் என்று மட்டும் நினைக்காதீர் 
கள் ; 90 மார்க்காவது வாங்குவேன் என்று நினைத்துக் 
கொள்ளுங்கள் ; 36 மார்க்காவது வாங்கி விடுவீர்கள் 
என்கிறார் . 

நீங்கள் 

இப்போது நடக்க வேண்டும் , 
இரயிலுக்குப் போகவேண்டும் . ஆனால் , போகும்போது 
போத்தனூருக்குப் போகவேண்டும் என்று நடந்தால் - 
ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே வந்துவிடும் என்கிறார் , 
வள்ளுவர் . எண்ணத்தை எட்டிப் போடு ; செயல்பக்கத் 
திலே இருக்கும் என்கிறார் . பகையைப் பெரிதாக எண்ணு , 
அது சிறிதாக வரும் ; வென்றிடுவாய் என்கிறார் . ஊரான் 
வீட்டு மாமரமாயிருந்தாலும் , “ டேய் ! இந்தக் கல்லால் 
ஒரு மாங்காய் உதிர்க்கிறேன் பார் !, என்று அடிக்காதே . 
இந்தக் கல்லால் பத்து மாங்காய் விழும் என்று அடி ; 
ஒன்றாகிலும் விழும் என்கிறார் . பெரியதை எண்ணு . 
வெற்றி சிறியதாகவாவது கிடைத்துவிடும் என்கிறார் ; 
எப்படி அவரது உள்ளம் ! 

நான் சிறிபிள்ளையாகப் படித்துக்கொண்டிருந்த 
போது , சென்னைக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு பத்திரிகை 

வந்தது . இரண்டு ரூபாய் விலை 
" சிறப்பு போட்டிருந்தான் . அதைப் புரட்டிப் 

பார்த்தேன் , " உலகத்திலே இதுவரை 


வள்ளுவரும் குறளும் 


43 


1 


யிலும் எந்தப் பேராசிரியரும் சொல்லியிராத புதுக்கருத்தைச் 
சொன்னார் அமெரிக்கப் பேராசிரியர் என்று எழுதியிருந் 
தான் மொச்சைக் கொட்டை எழுத்து , பலாக் கொட்டை 
எழுத்திலே ! அவன் படம் வேறு போட்டிருந்தான் . அதைப் 
பார்த்தேன் . என் வயிறு பற்றி எரிந்தது என்ன எழுதி 
யிருந்தான் ? அமெரிக்கா தோன்றிய காலம் தொட்டு 
அமெரிக்க மக்கள் வெற்றியடைந்தவர்களைத்தான் 
வாழ்த்தியிருக்கிறார்கள் . வெற்றியடைந்தவர்களைவிடத் 
தோல்வியடைந்தவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் , 
ஆனால் , அப்படிப்பட்ட உயர்ந்த அறிவாளிகளை 
அமெரிக்க மக்கள் வாழ்த்தத் தவறிவிட்டார்கள் என் 
பது தான் . அவன் படத்தைப் பிடித்துப் போட்டுத் 
தலைப்பிலே அவன் சொன்னதைக் கொட்டை எழுத்திலே 
வேறே போட்டிருந்தான் . நான் பார்த்தேன் . தப்பு யாரு 
டையது ? நம்முடையதுதானே ? 

திருக்குறளை மொழி பெயர்த்து , அரை அணா விலை 
யில் அமெரிக்க நாட்டிற்கு அனுப்பியிருந்தால் , அவன் 
இந்தக் கருத்தை இரண்டு ரூபாய் விலை போட்டு இங்கே 
அனுப்பியிருப்பானா ? 

இதைப் பாருங்கள் . வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் . 
கல்வியறிவில்லாத குறக்குடி மக்கள் மலை உச்சியில் வாழு 
கிறார்களே , 

அந்த மக்களிடத்தில் இந்தக் கருத்தை 
ஏற்றிச் சொல்கிறார் . வேடர் - தலைவன் வயது சென்ற 

வன் , படுத்துவிட்டான் அவனுக்கு 
பெரிதில் குறி வை இரண்டு மக்கள் , " அப்பா ! போய் 

வேட்டை ஆடிவிட்டு வாருங்கள் " 
என்று அனுப்புகிறான்.மூத்த மகன் முயல் வேட்டைக்குப் 
போக எண்ணி , முயலை எய்யும் அம்பும் வில்லும் கையி 
லெடுத்து , முயல் வாழும் காட்டுக்குச் சென்று , முயலை 
யும் கண்டு , குறிபார்த்து எய்து , முயலையும் வீழ்த்தி , 

உடலையும் கைப்பற்றி , நீரிலோ புதரிலோ 
மறைந்து போகாமல் , வழியிலும் பறிகொடுத்து விடாமல் , 


அதன் 


44 


வள்ளுவரும் குறளும் 


தந்தை முன்னே கொண்டுவந்து வைத்து வீர வணக்கம் 
வணங்கினான் . எவ்வளவு பெரிய வெற்றி ? எண்ணத் 
திலே ! துணிவிலே ! குறியிலே ! ஆற்றலிலே ! அத்தனையும் 
வெற்றி ! பார்த்தான் வேடர் தலைவன் . எழுந்து வாழ்த் 
தினானா ? இல்லை ; திரும்பிப் படுத்துக் கொண்டான் . 
இளைய மகன் யானை வேட்டைக்குப் போக எண்ணி , 
யானை எய்யும் வேலைக் கையில் தாங்கி , யானை வாழும் 
காட்டுக்குச் சென்று , யானையையுங் கண்டு, குறிபார்த்து 
வேலை வீசி எறிந்து , குறி தவறி யானையும் பிழைத் 
தோடிப் போய் , வேலையும் இழந்து விட்டு , வெறுங் கை 
யோடு தலையைத் தொங்கப் போட்டுக் கொண்டு தந்தை 
முன்னே வந்து வணங்கினான் . வேடர் தலைவன் எழுந்து 
அவனை இறுகக்கட்டி நீதான் வீரன் என்று வாழ்த்தி 
னான் . எவ்வளவு உயர்ந்த கருத்து ? பாருங்கள் ! என்ன 
ஐயா ! எங்கே இருக்கிறது இந்தக் கதை . திருக்குறளிலே ? 
திருக்குறளிலே கதை ஏது ? என்றா கேட்கிறீர்கள் ? ஒரு 
குறளிலே இவ்வளவு நீளமான கதை இருக்கிறது . குறள் 
வேண்டுமா ? 

" கான முயலெய்த அம்பினில் யானை 

பிழைத்தவேல் ஏந்தல் இனிது . 
அம்பைப்பற்றிச் சொல்லும் பொழுது முயல் எய்த அம்பு ! 
வேலைப்பற்றி சொல்லும் பொழுது யானை பிழைத்த 
வேல் ! இந்த அம்பாலே முயலைக் கொன்றேன் ; இந்த அம் 
பாலே முயலைக் கொன்றேன் என்று தூக்கித் திரியாதே ! 
அது உனக்குச் சிறப்பைத் தராது . இந்த வேலுக்கு யானை 
பிழைத்தோடிப் போயிற்று இந்த வேலுக்கு யானை 
பிழைத்தோடிப் போயிற்று 

சொல்லு ! அது 
உனக்குப் பெருமை தரும் ! இவை எல்லாம் பதவுரை , 
பொழிப்புரை . கருத்துரை என்ன தெரியுமா ? சிறிய 
காரியங்களிலே முயன்று வெற்றிபெறுவதைவிடப் பெரிய 
காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு ! 
என்பது . 

வள்ளுவர் 

கருத்து . அமெரிக்கப் 


! 


என்று 


வள்ளுவரும் குறளும் 


45 


பேராசிரியர் என்ன புதுக்கருத்தைக் கண்டு பிடித்து விட் 
டார் . இரண்டு 

ரூபாய்க்குப் புதுக் கருத்து ! ‘ காண 
முயலெய்த அன்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் 
இனிது . ! என்ன உயர்வு பாருங்கள் ! இத்தகைய உயர்ந்த 
கருத்துக்களை நாங்கள் குறளிலே பார்க்கலாம் . 

இப்பொழுது மின்சாரம் கிடைப்பதில்லை , மில்களி 
லெல்லாம் வாரத்துக்கு மூன்று நாட்கள் தான் 

வேலை நடக்கிறது . முதலாளிகளுக்கும் 
பொருளாதாரம் வருமானமில்லை . 

தொழிலாளிகளுக் 
கும் வருமானமில்லை . இதற்கு என்ன 
வழியென்று குறளைப் புரட்டுங்கள் . சங்கதி இருக்கிறது 
இதில் பொருளாதாரம் எப்படி ? பெரிய பொருளாதார 
நிபுணர் வள்ளுவர் . எந்தத் துறையிற் பார்த்தாலும் 
அந்தத் துறையிலே துறைபோக அறிந்தவர் வள்ளுவர் 
உலகிலே வள்ளுவர் ஒரு தனிமனிதர் . பொருளாதாரத் 
திற்கு என்ன வழி ? குறளைப் புரட்டுங்கள் . சொல்லு 
கிறார் , என்ன சொல்லுகிறார் ? வருமானம் குறைந்து 
போய் விட்டதா ? கவலைப்படாதே என்கிறார் . 

அவர் 
கொடுக்கிற ஊன்றுகோல் என்ன தெரியுமா ? வருமானம் 
குறைந்து போனால் செலவு இனத்தை சுருக்கிக் கொள் 
என்பது தான் . 

ஆகாறு அளவிட்டி தாயினுங் கேடில்லை 
போகாறு அகலாக் கடை . 
வருமானம் குறைந்து போனாலும் கவலைப்படாதே ; 
செலவினங்கள் விரியாமலிருந்தால் போதும் . குளத்தின் 
வரத்துக் கால் அடைபட்டுப் போனாலும் பரவாயில்லை ; 
வடிகாலை மட்டும் திறந்துவிடாதே . 
வறுமை வந்துவிட்டால் கலங்காதே ! போய்ப் பார் 

ஒவ்வொருவரையும் . வறுமை வந்தால் 
வறுமை 

சுற்றத்தார்களை யெல்லாம் 

அளந்து பார்க்கிற ஒரு அளவுக்கோல் 
கிடைக்கும் ! 


தான் 


46 


வள்ளுவரும் குறளும் 


" கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை 
நீட்டி அளப்பதோர் கோல் " 


; 


என்று 


இவ்வாறுதான் அது உனக்குக் கிடைத்திருக்கிறது . 
வறுமையில் காணும் உண்மை அது . தீமையிலே ஒரு 
நன்மை . எப்படி ? வள்ளுவர் ! 
முதல் நம்பர் சூதாடி வள்ளுவர் . அவர் 

மாதிரி 
சூதை அறிந்தவர் பிறரில்லை . எந்தத் தொழிலை எடுத் 

தாலும் அந்தத் தொழில் துறை 
சூதாடி 

போக அறிந்தவர் வள்ளுவர் . அநேக 
வள்ளுவர் பிள்ளைகள் 

அவரை வருஷப் பரீட்சை 
முடிந்தவுடனேயே சீட்டுக் கட்டை 
எடுத்துக்கொள்வார்கள் . டப் டப் 

அடித்து , 
சீட்டை , படிப்பை , பணத்தை , நாட்டை தொலைத்துப் 
பாழாக்கி விடுவார்கள் . இது அமெரிக்காவுக்கும் நம் 
நாட்டுக்கும் ஒப்பந்தம் போலும் . அது இந்தியாவைக் 
கைத் தொழிலிலே வளர்க்கிறது . மாதம் இரண்டு கப்பல் 
சீட்டுக்கட்டுகளை இங்கே இறக்குமதி செய்து (சிரிப்பு ) , 

ஏன் தம்பி சீட்டு ? என்றால் , இதனால் மூளை விரியுது 
என்கிறார்கள் . மூளை விரியுதாம் அப்படியே ( சிரிப்பு ) . 

இங்கே சூதாடிகள் துறையினர் . 
சூதாடாதே சிலர் டபுள் 5 , சிங்கில் 6 . 

சூட்டிங் அடிப்பார்கள் . சிலர் குதிரைப் 
பந்தயம் கட்டுவார்கள் . சிலர் சீட்டு ஆடுவார்கள் . 
சீட்டாடும் சூதாடிதான் மாத்திரமல்ல , இன்னும் மூன்று 
பேர்களையும் இழுத்துவைத்து அவர்களையும் பாழாக்கு 
கிறான் , வாங்க பிரதர் உட்காருங்கள் ! என்று ( சிரிப்பு ). 
இவன் ஒருவனாகக் கெட்டுப் போகிறதில்லை பாருங்கள் . 
இங்கே கொடிக்கால் தொழில் கெடுகிறது . கைத்தொழில் 
கெடுகிறது . ஆலைத்தொழில் கெடுகிறது . வர்த்தகம் கைத் 
தொழில் எல்லாம் இங்கே பாழாகின்றன . காலையிலிருந்து 

வரைக்கும் , இன்னும் மூன்று ஆட்களைச் 


என்று 


மாலை 


வள்ளுவரும் குறளும் 


47 


நாடு 


சேர்த்துக்கொண்டு , இங்கே 

பாழாகிறது . 
அமெரிக்காவில் என்ன வளர்கிறது ? சீட்டுக் கப்பல்களை 
இரண்டு , இரண்டு ஆக அனுப்பிவிட்டு , அட்டைக்கூழ் 
காய்ச்சிகிற கம்பெனி , சாயம் காய்ச்சுகிற கம்பெனி, 
அச்சு அடிக்கிற கம்பெனி , கப்பல் கட்டுகிற 

கட்டுகிற கம்பெனி 
எல்லாம் வளர்கின்றன ! அங்கிருந்து யாவும் ஒழுங்காய் 
வந்து இறங்குகின்றன , நமக்கும் 

நமக்கும் அமெரிக்காவுக்கும் 
நிரம்ப ஒற்றுமை . அவர்கள் இரண்டு இரண்டு கப்பல் 
சீட்டுக் கட்டுகளை அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டி 
அவைகளைக் 

கொண்டு 
நாட்டுத்தொழில் எல்லாம் பாழாக வேண்டியது . இங்கே 
நடக்கிறது அப்படி ! இதைப்பற்றி வள்ளுவரைப் போய்க் 
கேட்டால் சூதாடாதே என்கிறார் . அதற்கு ஒரு குறள் 
கூறுகிறார் . 

ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாம்கெல் 
நன்றெய்தி வாழ்வ தோர் ஆறு 


இங்கே 


விளையாடி 


என்று , இதற்குப் பரிமேலழகர் ஓர் உரை 

உரை எழுதியிருக் 
கிறார் அவருக்குத் தெரிந்தவரையிலும் எழுதியிருக் 
கிறார் . அவ்வளவுதானே ! அந்த உரை தவறு . வள்ளுவர் 
கருத்து அதுவல்ல . ஆனால் இருக்கின்ற உரைகளிலே பரி 
மேலழகர் உரைதான் பெரும்பாலும் நல்ல உரை . அதை 
நீங்கள் ஒப்புக் கொள்ள வேண்டும் . 

ஆனால் அந்த நல்ல உரையிலும் பல குறள்களுக்குத் 
தவறான கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார் , அதுவும் 

சொல்லித்தானே தீர வேண்டும் . 
தவறான கருத்து அதிலே இந்தக் கருத்தும் ஒரு தவறான 

கருத்து . அவர் சொல்கிறார் சூதாடுகிற 
வனிடத்தில் போய்ச் சூதாடாதே என்று ஏன் சொன்னார் 
சூதாடுகிறவன் இன்றைக்கு ஒரு ரூபாய் ஜெயிப்பானாம் 
அந்த ஆசையாலே நாளைக்கு நூறு ரூபாய்களைத் 
தோற்று விடுவானாம் . ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர் 


48 


வள்ளுவரும் குறளும் 


விளையாடி 


என்று சொல்லுகிறார் . இது சரிதான் . ஓர் அளவுவரை 
மேற் போக்காகப் பார்த்தால் . கொஞ்சம் ஆழமாகப் 
பார்த்தால் தப்பு என்று படுகிறது . இப்பொழுது நானும் 
நமது தலைவரும் சீட்டு ஆடுகிறோம் என்று வையுங்கள் . 
நான் இன்றைக்கு ஒரு ரூபாய் ஜெயித்து , நாளைக்கு 
நூறு ரூபாய் தோற்றுவிடுகிறேன் . எனக்குப் பொருந்து 
கிறது கருத்து . அவர் ஒரு ரூபாய் தோற்று நூறு ரூபாய் 
ஜெயித்தவராகி விட்டரோ , அவருக்கு எப்படிப் 
பொருந்தும் இந்தக் குறள் ? வள்ளுவர் அவ்வளவு மோச 
மான ஆளா ? ஒருதலைச் சார்பாக இருக்காதே அவர் 
நீதி எனக்கும் அவருக்கும் பொருந்துகிற மாதிரியல்லவா 
ஒரு பொருள் இருக்க வேண்டும் . அதில் பரிமேலழகர் 
பொருளைக் கொண்டால் ஒரு ரூபாயை ஜெயித்து நூறு 
ரூபாயைத் 

தோற்கிறவனுக்கு மட்டும் சொல்லி 
யிருக்கிறதே தவிர , அவனோடு 

ஒட் 
ரூபாயை தோற்றுவிட்டு 

நூறு ரூபாயை ஜெயிக் 
கிறவனுக்கு 

ஒன்றும் 

சொல்லவில்லை யென்றே 
கொள்ள வேண்டியிருக்கும் . அப்போது உண்மையான 
பொருள் என்ன ? என்று துருவிப் பார்த்தால் அறிவுக்குத் 
தீனி கிடைக்கிறது . என்ன தீனி ? பணத்தின் எண்ணிக் 
கையிலே போய் விட்டார் பரிமேலகழர் . அவ்வளவுதான் 
வள்ளுவர் பணத்தின் மேற் போகவில்லை . 

சூதாடிப் பயல் நூறை இழந்துவிடுவானாம் 
நூறு 
என்றால் ரூபாயல்ல ; மானம் , குலம் , கல்வி , 

அறிவுடைமை , தானம் , தவம் , முயற்சி , 
எல்லாம் தாளாண்மை , இன்பம் , பெற்றோர் 
இழக்கும் சூதாடி உற்றார் , உறவினார் , நண்பர் , நாட் 

டார் ஆடு , மாடு , வண்டி , வாகனம் , 
நீர் , நிலம் , பொன் பொருள் , போகம் , 

ஆடை , 
அணி அத்தனையும் இழந்து விடுவானாம் சூதாடி , 
எல்லாவற்றையும் இழந்துவிட்டு , ஒன்றே ஒன்றை மட்டும் 
பெறுவானாம் . என்ன அது ? சூதாடிப் பயல் என்ற 


வண்மை , 


வள்ளுவரும் குறளும் 


49 


ஆறு ? 


பெயரைத்தான் பெறுவானாம் . இவ்வளவும் குறளிலேயே 
இருக்கிறது . திரும்பி இப்பொழுது படியுங்கள் . பொருள் 
விளங்கும் . ஒன்று பெறுவான் 

என்பதை 

முன்னமே 
சொல்லி விட்டார் " ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர் 
அவன் எய்திய பட்டம் அதுதான் . ஒன்றை எய்தி நூறு 
இழக்கும் சூதர் . ஒன்றுக்கு வந்துவிட்டது சூதர் என்று , 
இழக்கிற நூறை எப்படிச் சொல்லுகிறார் . வாழ்க்கைக்கு 
வேண்டியது 

அத்தனையும் சூதாடிப் பயல் இழந்து 
விடுவான் . இழந்து விட்டதனாலே அவனுக்கு நல்ல 
வாழ்க்கை ஏது ? 

என்று கேட்கிறார் 

பாருங்கள் . 
"“ ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் , 
நன்றெய்தி வாழ்வதோர் 

ஒன்றைப் பெற்று 
நூறை இழக்கின்ற சூதாடிகளுக்கு நல்லவைகளை எய்தி 
வாழ்கின்ற வாழ்க்கை ஏது ? என்றே நம்மைக் கேட்கிறார் . 
எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்துப் பாருங்கள் ! 

எல்லோருக்கும் நீதி சொன்ன வள்ளுவர் கள் குடிக் 
கிறவனுக்கு மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கி 

றார் . இப்போது கள் ஒழிந்து போய் விட் 
குடி டது . நடை முறையிலே ? பழக்கத்திலே ? 

(சிரிப்பு ) இப்போது கண்டுபிடித்திருக் 
கிறார்கள் ‘ குடி தீமை தரும் என்று . வள்ளுவர் அந்தக் 
காலத்திலேயே கண்டு பிடித்து ஒழித்திருக்கிறார் . இப் 
போது சேலத்திலே ஒரு கூட்டமே இத் தொழிலை நடத்து 
கிறது . முன்பு வரி கொடுத்துக் கள் விற்றுக்கொண்டிருந் 
தது ஒழிந்து இப்போ வரி கொடுக்காமல் கள் விற்கிற 
வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஓசூரில் ஒரு கூட்டத் 
தார் 90 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் . என்னமோ அதிக 
மாகத் தண்டித்தால் மூன்று மாதம் தண்டிப்பார்களாம் . 
90 பேர் மனைவி மக்களோடு இந்தக் கம்பெனியிலே 
சேர்ந்திருக்கிறார்கள் , விற்கிறவனைப் பிடித்துக்கொண்டு 
போய்ப் போலீசார் அடைத்து 

அடைத்து விடுகிறார்கள் மூன்று 
மாதம் தண்டனை கிடைக்கிறது . போய்விடுகிறான் . 


50 


வள்ளுவரும் குறளும் 


அடுத்த நாள் இன்னொருவன் வந்து விடுகிறான் . அந்த 
இடத்துக்கு வரிசைக் கிரமமாக இருக்கிறார்கள் அந்த 90 
பேரும் . இரண்டாவது ஒருவன் வருகிறான் . அவனைப் 
பிடித்து கொள்ளுகிறார்கள் . மூன்றாவது ஒருவன் 88 
வது ஆளும் போயிடுவான் . 90 - வது ஆளையும் 90 - ஆம் 
நாள் பிடித்து விடுவார்கள் . 91- ம் நாளில் முதல் நாள் 
சிறைக்கு சென்றானே அவன் வந்திடுவான் காய்ச்சு 
கிறதுக்கு . அப்படி அந்தச் சக்கரம் சுற்றுகிறது (சிரிப்பு ) 
கம்பெனி ஒழுங்காய் வேலை செய்கிறது . காய்ச்சுகிறது .. 
விற்கிறது . பணம் வருகிறது . எந்தக் கம்பெனி ஐ.பி. 
கொடுத்தாலும் இந்தக் கம்பெனி கொடுக்காது . ஒழுங் 
காக நடக்கிறது . அந்தத் தொழில்கள் ஒழிந்து போய் 
விட்டது என்கிறார்கள் . ஆனால் இருக்கிறது . 

வள்ளுவர் அந்தக் காலத்திலேயே கள் குடிக்கிற 
வனுக்கு மாத்திரம் நான் புத்தி சொல்ல மாட்டேன் 

என்றார் . ஏன் ஐயா ! கொஞ்சம் 
குடிகாரன் 

சொல்லுங்களேன் என்றால் , சொல்ல 
மாட்டேன் 

என்று கூறுகிறார் . 
காரணம் கேட்டால் , " எப்படிப்பட்டவனுக்கும் புத் 
சொல்லி 

அவனைத் திருத்திவிடலாம் . குடிகாரனுக்கு 
மட்டும் புத்தி சொல்லி அவனைத் திருத்த முடியாது 
என்று 

கூறுகிறார் . அப்படிச் சொன்னால் நமக்குத் 
தெரியாதாம் அதற்கு ஓர் உவமையும் சொல்லுகிறார் . 
குடிகாரனுக்குப் புத்தி சொல்லி அவனைத் திருத்துகிற 
வேலை பயனற்றது . தண்ணீரில் முழுகின வனைத் தீவட்டி 
பிடித்து தேடுகிறமாதிரி அந்த வேலை என்கிறார் . குடி 
காரனுக்குப் 

புத்தி 

சொல்லித் திருத்துகிற வேலை 
தண்ணீரில் முழுகிப்போனவனை எங்கே அவன் உடல் 
இருக்கிறது ? என்று தீவட்டி பிடித்துத் தேடுகிற மாதிரி 
யாம் . விளக்கைப் பிடித்து அவனைத் தேடுவது வீண் 
முயற்சி என்று சொல்கிறார் . இதிலே ஒரு கருத்து என்ன 
தெரிமா ? விளக் கெண்ணெய் ஊற்றிப் பந்தம் 

பந்தம் சுற்றி 


ப 


வள்ளுவரும் குறளும் 


51 


இந்தக் 


LOT 


எரிகிற தீவட்டி தண்ணீரிலே நுழையப் போகும்போதே 
சொய் என்று அணைந்து போகுமாம் . குடிகாரனுக்குச் 
சொல்லுகிற புத்தியும் அப்படியே . காதிலே " சொய் 
என்று அணைந்து போகுமாம் ; உள்ளே போகாதாம் . 
அங்கே கற்பனை வேறு ஓர் அழகு (சிரிப்பு ) நான் சொல்ல 
மாட்டேன் என்கிறார் . ஐயா ! இப்படிச் சொல்லிவிட்டுப் 
போகலாமா ? ஏதாகிலும் சொல்லுங்கள் என்று ஒருவன் 
கேட்கிறான் . வள்ளுவர் அவனை விட்டுவிட்டு நம்மைக் 
கேட்கிறார் . 

குடிகாரன் 

குடிப்பான் 
அல்லவா ? குடிப்பான் . 

என்றைக்காவது 

ரு நாள் 
குடிக்காமல் 

ருப்பானல்லவா ? இருப்பான் . 
அப்போது , 

குடித்த ஒருவனைப் 

பார்க்க 
டானா ? பார்ப்பான் ! ஏன் , பாதையில் அவன் கால் 
மாறி மாறி மாறுநடை போடுகிறது ? நடை போடுகிற 
அழகு . அவன் வாயில் ஊறி நெஞ்சில் வழிகிற எச்சில் , 
போகிற போக்கு ! ஏய் யார்ரா அவன் என்னைப் பார்க் 
காமல் போர்ர வன் ? என்று அவன் பேசுகிற பேச்சு ! வாய் 
குழறுதல் ! இக் காட்சிகளைப் பார்க்க மாட்டனா ? பார்ப் 
பான் . பார்த்தால் குடிக்கமாட்டானே என்று சொல்லு 
கிறார் . குடிக்கிற ஒருவன் ? குடியாதபோது குடித்தவனைப் 
பார்த்தால் நாமும் குடித்திருக்கிறபோது இப்படித் 
தானே பிறரால் இகழப்படுவோம் என்று எண்ணுவானே ! 
எண்ணிய பின் குடிக்க மாட்டானே ? 

நம்மைக் 
கேட்கிறார் . 

" கள்ளுண்ணாப் போழ்தில் களித்தானைக் காணுங்கால் 

உள்ளான்கொல் உண்டதன் சோர்வு ? 
என்ன கேள்வி பாருங்கள் ! கள் உண்ணாப் போழ்தில் 
களித்தானைக் காணுங்கால் உள்ளான் கொல் , நினைக்க 
மாட்டானோ , உண்ட தன் சோர்வு ? நாமும் குடித்தால் 
இப்படித்தானே சீரழிவோம் மக்கள் முன்னே ! என்று 
எண்ண மாட்டானா ? எண்ணுவான் ! எண்ணினால் குடிக்க 
மாட்டானே ! என்கிறார் . 


என்று 


. 


52 


வள்ளுவரும் குறளும் 


பெற்ற தாயையும் , சான்றோரையும் கொண்டுவந்து 
நம்முன்னே நிறுத்துகிறார் வள்ளுவர் இரண்டு பேருக்கும் 

இலக்கணம் சொல்லுகிறார் . பெற்ற 
தாயும் சான்றோரும் தாய் என்ன குற்றம் செய்தாலும் 

பொறுப்பாளாம் . சான்றோர் ஒரு 
சிறு குற்றம் செய்தாலும் பொறுக்க மாட்டார்களாம் . 
இது இருவருக்கும் இலக்கணம் . அம்மா ! உன் மகன் 
சூதாடிக் கொண்டிருக்கிறான் என்று ஒருவன் போய்ச் 
சொல்வானாம் . போடா ! ஆடமாட்டானே வேடிக்கை 
பார்த்துக் கொண்டிருப்பான் என்பாளாம் அந்தத் தாய் 
உள்ளத்தை அப்படிப் படம் பிடித்துக் காட்டுகிறார் . 
அம்மா ! உன் மகன் திருடிவிட்டான் என்று போலீஸ் 
காரன் பிடித்துக்கொண்டு போகிறான் என்று ஒரு 
சொல்லுவானாம் . ஐயோ ! என் மகன் திருட 
மாட்டானே ; எந்தத் திருட்டுப்பய பிள்ளையோ என் 
பிள்ளையைக் கூட்டிக்கொண்டு போயிருக்கும் என்று 
ஓடுவாளாம் . எந்தத் திருட்டுப்பய பிள்ளையோ இவள் 
பிள்ளையை கூட்டிக்கொண்டு போய்விட்டதாம் . திருட 
மாட்டானே என்று ஓடுவாள் . சூதாடப் பணம் கேட் 
பானாம் . ஏண்டா கெட்டுப்போகிறே! என்று கூறிப் 
பணமும் கொடுப்பாளாம் ( சிரிப்பு ) . என்றைக்காவது ஒரு 
நாள் திருந்திவிடுவான் என்கிற அந்த ஆசை ! பத்துத் 
தடவை கொடுப்பாளாம் . பதினோராவது 

தடவை 
இல்லையென்று கூறிக் கடன் வாங்கிக் கொடுப்பாளாம் , 
பன்னிரண்டாம் தடவை 

கேட்பானாம் - இல்லை 
யென்பாளாம் - ஓங்கி அறைவானாம் - அறைந்தவுடனே 
இரண்டு 

பற்கள் விழுமாம் . இரத்தம் கொட்டுமாம் ? 
அடே பாவிப் பயலே ! ஏண்டா அடிக்கிறே ? " என்னுமாம் 
அவள் வாய் . அவள் உள்ளம் என்ன நினைக்குமாம் ? ‘ நான் 
பெற்ற பிள்ளைக்கு எவ்வளவுவலுவு இருக்கிறது ? அடித்தா 
பல் விழுகிறதே என்று மகிழுமாம் ( சிரிப்பு ) இவ்வளவு 
வலுவு இருக்கிறதே ? அடியே காமாட்சி ! கமலம் , இங்கே . 
வா என் பிள்ளை சாண் இருந்தான் , முழம் இருந்தான் . 


வள்ளுவரும் குறளும் 


53 


இப்போது உன் உயரம் இருக்கிறான் . அடித்தான் . பல் லு 
உதிர்கிறது கமலம் ! 

அவ்வளவு 

வலுவு இருக்குது 
அவனுக்கு ( சிரிப்பு ) . பெற்ற வயிறு ! எந்தக் குற்றம் செய் 
தாலும் தாய் பொறுப்பாளாம் . சான்றோர் சிறு குற்றம் 
செய்தாலும் பொறுக்க மாட்டாராம் இப்படி இலக்கணம் 
கூறிக் காட்டுகிறார் . 


என்று 


எந்தக் குற்றம் செய்தாலும் பொறுக்கின்ற தாய்கூட 
தன் மகன் குடித்திருக்கிறானென்றால் , 

தூ " 
துப்பி 

வெறுத்துவிடுவாளாம் . ஏன் ? 
தாயும் 

மற்றக் குற்றமெல்லாம் கேட்டுப் பார்ப் 
பொறுக்க பது . நம்புவது ; 

கண்ணிற்கு 
மாட்டாள் முன்னே தெரிவது . ஐயோ ! என் மகன் 

குடித்து விட்டானே ! அறிவு இழந்து விடு 
வானே ! குடிப்பெருமை போச்சே ! நாட்டுக்கு உதவானே ! 
பாழ்பட்டுப் போனானே ! அவனைப் பெற்ற வயிறு பற்றி 
எரியுதே ! என்று கூறி , நீ என் பிள்ளையா ? நான் உன்னைப் 
பெற்ற தாயா ? போ என்று வெறுத்துவிடுவாளாம் . 
இப்போது கேட்கின்றார் கேள்வி வள்ளுவர் நம்மிடத்தில் 
வந்து . எந்தக் குற்றம் செய்தாலும் பொறுக்கின்ற தாய் முன்பு 

குடி வெறுக்கப்படுமானால் ஒரு சிறு குற்றங்கூடப் 
பொறுக்க மாட்டாத அறிவாளிகள் முன்னே குடிகாரன் என்ன 
ஆவான் ? என்று கேட்கிறார் . நீங்கள் தான் சொல்லுங் 
களேன் பதில் . குறள் வேண்டுமா ? 

ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்றுச் 
சான்றோர் முகத்துக்களி ? 


கூட 


பெற்ற தாயின் முன்கூடக் குடி வெறுக்கப்படுமானால் , 
மற்று என்ன ஆகும் . சான்றோர் முகத்துக் களி! அறிவாளி 
கள் முன்னே இவன் என்ன ஆவான் ? எவ்வளவு பெரிய 
கருத்து ? பாருங்கள் . இவைகளையெல்லாம் 

நீங்கள் 
படித்து அறிய வேண்டும் . 


54 


வள்ளுவரும் குறளும் 


நான் 


வியாபாரிகள் சிலரிருக்கிறார்களென்று தெரிகிறது 

. 
அவர்களுக்கு ஏதாவது 

சொல்லவேண்டாமா ? எங்கள் 

ஊரிலே சுப்பிரமணிய செட்டியார் 
வாணிகர்கள் 

என்று ஒருவர் இருந்தார் . அவரிடம் 

" குறளைப் படியுங்கள் என்றேன் ... 
" என்னத்துக்காக படிக்கணும் ? - ஐயா ! நான் படிக் 
கிறேன் " - " நீங்கள் எங்கேயாவது பேசுகிறதற்குப் படிப் 
பீர்கள் . 

என்னத்துக்காகப் படிக்கவேண்டும் 
என்றார் போ , ஐயா 

என்றேன் - இப்போது 20 
நாட்களுக்கு முன்பு வந்து ,, 

என்னாங்க அன்றைக்கு 
என்னமோ ஒரு நூலைப் படிக்க வேண்டுமென்று சொன் 
னீர்களே , என்ன பேருங்க ? என்ன விலை ? எங்கே விற்கும் ? 
என்றார் போய்யா , நீதான் வியாபாரியாச்சே . உனக்கு 
வேண்டியதில்லையே என்றேன் . “ உங்களுக்குச் சங்கதி 
தெரியாதுங்களா , இப்பத்தான் நான் கடையை எடுத் 
திட்டேனே என்றார் (சிரிப்பு ) . 

அவர் 

கருத்து , 
கடையிருந்தால் குறள் படிக்க முடியாது 

என்பது 
போலும் ! ஏன் 

எடுத்து விட்டீர்கள் ? 
என்றேன் - உங்களுக்குச் சங்கதி தெரியாதுங்களா . 
எங்கள் அக்காள் மகன் ஒரு பையன் இருந்தான் . இருபதி 
னாயிரம் ரூபாய் மூலதனம் வைத்துக் கடை வைத்துக் 
கொடுத்தேன் , அவனுக்காக . இந்தப் போக்கிரிப் பயல் 
பாருங்கள் பதினாலாயிரம் ரூபாய் மோசம் பண்ணி 
விட்டான் . ஆறாயிரம் ரூபாய்தான் மீதமிருந்தது , கண்டு 
பிடித்தேன் . உடனே அவனை நிறுத்திவிட்டேன் . இந்த 
ஆறாயிரம் ரூபாய் வியாபாரத்திற்கு இன்னொரு ஆளை 
நம்பிக்கையுள்ளவனென்று தேடிப் பிடித்து அவனைக் 
கொண்டுவந்து வைத்தேன் . அப்புறம் எனக்கு இரவிலே 
தூக்கம் வருகிறதில்லை . அந்த முதற் பயல் மாதிரி , 
அயோக்கியப் பயலாய் இந்தப் பயலும் மாறி , ஆறாயிரத் 
தையும் சாப்பிட்டு விட்டுப் போய்விடுவானோ என்கிற 
சந்தேகம் எனக்கு வந்து கொண்டே இருந்தது . அவன் 
யோக்கியன் தான் என்றாலும் , இதற்காக அவனை அடிக் 


கடையை 


- 


வள்ளுவரும் குறளும் 


55 


நான் 





கடி கொஞ்சம் கவனித்துக் கொண்டே வந்தேன் 
சந்தேகப் படுகிறேன் என்பதை 
பயல் கண்டுபிடித்து விட்டான் . கண்டு பிடித்ததும் இவன் 
வேறு வேலை செய்தான் . இவன் நல்லவன் அல்லவா ? 
அவனைப்போல் எடுத்துக் 

எடுத்துக் கொண்டு ஓடிப்போகாமல் 
என்ன செய்தான் தெரியுமா ? பணம் வராத ஆசாமி 
களாகப் பார்த்துக் கடன் கொடுத்துக் கணக்கில் பற்று 
எழுதி வைத்து , அந்த ஆறாயிரத்தையும் ஒழித்துவிட்டுப் 
போய்விட்டான் . நான் என்னை செய்வேன் ? கடையை 
மூடி விட்டேன் என்றார் . 

நீங்கள் முன்னமேயே குறளைப் படித்திருந்தால் 
இதுவெல்லாம் நடந்திருக்காதே என்றேன் - ஏன் ? 

என்றார் . இந்தக் கதையெல்லாம் 
வணிகரும் 

திருக்குறளில் இருக்கிறதே என் 
வள்ளுவரும் றேன் . அந்த முதல் ஆள் கதையா ? 
என்றார் . 

முதல் ஆளாவது இரண் 
டாவது ஆளாவது ? முதல் ஆள் கதை , இரண்டாவது 
ஆள் கதை , உங்கள் கதை எல்லாம் இருக்கிறது குறளில் ! ) 
என்றேன் - அப்போது , ஐந்து , ஆறு அதிகாரத்திலா 
என்றார் “ இல்லை , இல்லை , ஒரே குறளில் இருக்கிறது 
என்றேன் - எங்கே ? என்றார் - பாருங்கள் , 

தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் 

தீரா இடும்பை தரும் . 
தேரான் தெளிவும் , நம்பிக்கை வைக்கத் தகாதவன் 
மீது நம்பிக்கை வைத்தலும் , “ தெளிந்தான்கண் ஐயுற 
வும் அப்படி நம்பிக்கை வைத்த பிறகு அடிக்கடி அவன் 
மீது சந்தேகப்படு தலும் , தீரா இடும்பை தரும் " 

மூடப்படும் என்று ஒழுங்காய் இருக்கிறது 
(சிரிப்பு ) . அப்படியே இருக்கிறது அந்தக்குறளிலே (சிரிப்பு ) 
அந்தக் கடை மூடுகிறதில்கூட மூடிவிட்டால் திருப்பித் 
திறக்க முடியாதபடி மூடப்படும் என்றிருக்கிறது 


கடையே 


56 


வள்ளுவரும் குறளும் 


என்றேன் . இப்போது அவர் குறளை வாங்கிப் படிக் 
கிறார் . 

குறளில் இல்லாதது ஒன்றுமில்லை எல்லாம் இருக் 
கிறது . நீங்கள் எது வேண்டுமோ , அதைத் திருக்குறளிலே 
பார்க்கலாம் . 

ஒரு 

பெரிய 
குறள் கடல் ! செல்வம் ! ஒரு கடல் ! முத்துக் குளிக்கிற 
ஒருவன் தன்னுடைய 

வலிமைக்குத் 
தகுந்த அளவிற்கு இவன் ஆழமாக மூழ்கி நிறைய முத்து 
களை அள்ளி அள்ளிக் கொண்டுவந்து குவிப்பது போல , 
நீங்களும் குறளில் முழுகி , செல்வங்களைப் பெற்றுப் 
பயன்படுத்தி , பிறருக்கும் அள்ளி அள்ளி வழங்கலாம் . 
திருக்குறளிலே இல்லாதது 

ஒன்றுமில்லையா ? 
என்று கேட்பார்கள் . அந்தக் காலத்திலேயே நான் சிறு 

பிள்ளையாயிருந்து படுக்கும்பொழுது 
மாணவர்கள் ஓர் ஆசிரியர் திருக்குறளில் எல்லாம் 

இருக்கிறது என்றார் . துப்பாக்கி இருக் 
கிறதா ? என்றான் ஒருவன் - ஓ இருக்கிறதே என் றார் . 
( சிரிப்பு ) . 
எங்கே இருக்கிறது ? என்றான் . 

துப்பார்க்குத் துப்பாய 
துப்பாக்கி குறள் துப்பாக்கித் துப்பார்க்குத் 

துப்பாய தூஉம் மழை " 
என்பார் . ஓ ! ஐந்து , ஆறு துப்பாக்கி இருக்கிறதா ? சரி 
தான் என்பான் . ( சிரிப்பு ) . 
என்னுடன் 

ஒரு பையன் படித்துக்கொண்டிருந் 

தான் . அவன் இந்த கிராப் செய்கிற 
குறளும் கிராப்பும் தற்குத் திருக்குறளில் ஏதாவது இருக் 

குங்களா ? என்றான் (சிரிப்பு ) ஓ ! 
இருக்கிறதே ! 

" மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் 
பழித்தது ஒழித்து விடின் . 


வள்ளுவரும் குறளும் 


57 


என்று 


துறவிகள் இரண்டு பிரிவு . ஏ 

பிரிவு . " ஏ ஒன்று “ பி 
ஒன்று . இந்த ஏ பிரிவு , அடியோடு மழுங்க மொட்டை 
யடித்துக் கொள்வார்கள் (சிரிப்பு ) பி பிரிவு நீளமாய்ச் 
சடை யை வளர்த்துப் பிரிமணை மாதிரித் தலையிற் சுற்றி , 
அதன்மீது காவித் துணியைக் கட்டிக் கொண்டிருப்பார் 
கள் . வள்ளுவர் சொல்லுகிறார் : “ உண்மையான துறவி 
களுக்கு இந்த இரண்டு வேடமும் தேவையில்லை , உலகம் 
பழிக்கின்ற தவறான 

செயல்களை ஒழித்துவிடுவது 
ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது என்று கூறுகிறார் . 
“ மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் " -எப்போது ? 
“ உலகம் பழித்தது ஒழித்துவிடின் , " மழித்தலும் நீட்ட . லும் 
வேண்டாம் என்று துறவிக்குச் சொன்னார்- இப்போது 
நான் உங்களைக் கேட்கிறேன் .- " மிகவும் நீளமாக வளர்க் 
காதே . மொட்டையும் அடித்துக் கொள்ளாதே ” என்றால் , 
கிராப் பண்ணிக்கொள் என்று தானே பொருள் ! ( சிரிப்பு ) . 
இம் மாதிரியான குறள்கள் மாணவர்களுக்குப் பொருட் 
செறிவோடு நகைச்சுவையும் அளிப்பதாக இருக்கும் . 


இரயில் நிலையத்தில் ஒருவன் , " நாலணா கொடுங்கள் 
ஐயா ! நாலணா கொடுங்கள் " என்றான் , ஏன் ? என் 

றேன் . என்ன சொன்னான் தெரியுமா 
திருடர்கள் 

மணிபர்ஸ் வைத்திருந்தேனுங்க. 

எவனோ பிக்பாக்கட்காரன் அடிச் 
சிட்டுப் போயிட்டாங்க ! போயிடுச்சிங்க . இப்ப இரயில் 
சார்ஜக்குப் பணம் இல்லீங்க . கொஞ்சம் கொடுங்க ! 
- என்றான் " சரிதான் ! அவன் குறள் படித்திருக்கிறவன் 
போல் இருக்கிறது என்றேன் பிக்பாக்கட்காரன் 
கூடவா குறள் படிக்கணும் ? படித்திருப்பான் ? என வியப் 
போடு கேட்டான் . ஆம் . அவனுக்குக்கூட அதில் செய்தி 
இருக்கிறது என்றேன் . 

" கொக்கொக்க கூம்பும் பருவத்து கொக்கு எப்படி 
இருக்கிறதோ அம்மாதிரி காலம் , நேரம் , இடம் , வாய்ப்பு 


58 


வள்ளுவரும் குறளும் 


ஏற்படுகிறவரை பொறுமையாகப் 
திருடர்க்குச் பார்த்திருந்து , 

கொக்கொக்க அப் 
செய்தி படி கொக்கின் வாய் மாதிரி இரண்டு 

விரலைக்கூட நீட்டிக்கொண்டிருந்து , 
வாய்ப்பு ஏற்பட்டதும் அடித்துக்கொண்டு போய்விடுவ 
தாகும் . 

" கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற தன் 

குத்தொக்க சீர்த்த இடத்து . 
இக் குறளை அவர் மன்னர்களுக்குச் சொல்லியிருக்கிறார் 
மன்னர் காலம் நேரம் , இடமெல்லாம் பார்க்கிறபோது 
கொக்குமா திரிப் பொறுமையாயிருக்க வேண்டும் . படை 
யெடுக்கும் காலம் வந்துவிட்டால் , குத்தொக்க சீர்த்த 
இடத்து அதே மாதிரிதான் ஜேப்படித் திருடர்களும் 

வைத்துக்கொண்டே , எப்படி ? எந்தவிடத்தில் ? 
எந்த விதத்தில் முண்டா கொடுக்கலாம் ? என்று எண்ணி 
‘ கொக்கொக்க இருந்து , குத்தொக்க அடித்துக்கொண்டு 
போய்விடுகிறார்கள் என்றேன் . (சிரிப்பு ) 


கையை 


நீங்கள் சொல்லும் பொழுது என்னய்யா பிக்பாக் 
கெட்காரனுக்கு , 

மணிபர்ஸ் அடிக்கவா வள்ளுவர் 
குறள் எழுதினார் ? என்று கேட்டுக்கொண்டு போகாதீர் 
கள் . இங்கேயே கேட்டு விடுங்கள் . அவனுக்கு மட்டும் 
சொல்ல வில்லை . நமக்கும் தான் நாம் திருக்குறளைப் 
படித்திருந்தால் எந்தப் 

பயலாவது 

திருட வந்தால் 
சட்டைப்பையில் விரலை மாட்டிக்கொள் என்கிறார் . 
அவனைப் பார்த்து " எங்கேடா ? கொக்கொக்க , 
எங்கே 

கொக்கொக்க ? ( சிரிப்பு ) சட்டைப் பையில் 
விரலை மாட்டிக் கொண்டு , எங்கே கொக்கொக்க ? 
என்றால் என்ன 

செய்வான் ? சரி இந்தப் பயலும் 
திருக்குறளைப் படித்திருக்கிறான் போலிருக்கிறது 
படிக்காதவனைப் பார்க்கலாமென்று போய்விடுவான் 
அவன் ( சிரிப்பு ) இவர்களிடமிருந்து 

நம்மைக் 


வள்ளுவரும் குறளும் 


59 


காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது நாம் திருக்குறளைப் 
படிக்க வேண்டும் . அவ்வளவு தான் . யாருக்கு , என்ன 
இல்லை திருக்குறளிலே ? எல்லாம் இருக்கிறது குறளில் 


* 


சேர்ந்து 


காது 


அதிலே இல்லாதது ஒன்றுமில்லை . ஒரே மேடையில் 
அரசியல் 

தலைவர்களெல்லாம் உட்கார்ந்திருப்பதைப் 

பார்த்திருப்பீர்கள் . காங்கிரஸ் 
ஒற்றுமை கட்சிக்காரர்கள் , 

ஜஸ்டிஸ் 

கட்சக் 
காரர்கள் , திராவிடக் கழகக்காரர்கள் . 
சோஷியலிஸ்ட்காரர்கள் , பொதுவுடைமைக்காரர்கள் 
எல்லாரும் சில சமயங்களில் ஒன்றாக உட்கார்ந்திருப்பார் 

எல்லோரும் ஒன்றாகி விட்டார்களென்று நீங்கள் 
நினைப்பீர்கள் . இல்லையென்று சொல்லுகிறார் அவர் . 
பங்காளிகளெல்லாம் 

குத்துகிறதற்கு 
மாமன் மைத்துனன் முன்னாலே ஆண்டவனுக்குப் பூசை 
போடும் போது எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள் . 
ஆனால் , உள்ளத்தே ஒற்றுமையிராது . வஞ்சினம் குடி 
கொண்டிருக்கும் . இந்தப் பயல்களை நம்பாதே என் 
கிறார் 

வள்ளுவர் . எல்லாரும் கூடியிருக்கிறார்களா ? 
ஆமாம் 

எங்கே கூடியிருக்கிறார்கள் ? இல்லையே 
என்கிறார் -- என்னய்யா இவ்வளவு 

பேர் ஒன் றாகக் 
கூடியிருக்கிறார்களே என்றால் , எனக்குச் சொன்னால் 
தெரியாது என்று குயவனிடத்திலே போய் ஒரு பானையை 
யும் ஒரு மூடியையும் எடுத்துக் கொண்டு வந்து அதன் மேல் 
மூடிக் காட்டுகிறார் . சேர்ந்து இருக்கிறதா ? ஆமாம் , 
எங்கே சேர்ந்திருக்கிறது ? என்று பிரித்துக் காட்டுகிறார் . 

" செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே 

உடபகை உற்ற குடி 
உள்ளத்திலே பகை இருக்கிறது . உதட்டிலே உறவு 
இருக்கிறது . இரண்டும் சுட்டது . சுட்ட சட்டி எப்படி 
ஒட்டும் ; ஈரமண்ணாயிருந்தால்தான் ஒட்டும் “ செப்பின் 
புணர்ச்சிபோல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி , " 


60 


வள்ளுவரும் குறளும் 


என்ன அழகாய் அவர் கண்டு பிடித்து உவமை சொல்லி 
யிருக்கிறார் பாருங்கள் . எதை எடுத்தாலும் இப்படித் 


தான் . 


விருந்து 


| 


1 


விருந்தினரைப்பற்றி வள்ளுவர் சொல்லுகிறார் ஐந் 
தாம் ஜார்ஜ் அரசருக்குப் பட்டம் கட்டும் பொழுது , தமிழ் 

நாட்டிலே ஒரு மரம் வைத்திருந்தார் 
கள் . வெய்யில் அடிக்கிறவரைக்கும் 

தழைகளை விரித்துக் கொண்டிருக்கும் . 
மாலை நேரம் ஆனால் இலைகள் ஒட்டிக் கொள்ளும் மரம் 
அது . இருளுக்குச் சிணுங்கும் மரம் 

அது . மரம் 
என்ன ? செடி ஒன்றிருக்கிறது . ஆள் சென்று தொட்டால் 
சுருங்கிவிடும் . விரலை எடுத்தால் விரியும் . தொட்டாற் 
சிணுங்கி செடி அது . பூவில் ஒன்றிருக்கிறது . அப் பூவில் 
கைப்பட வேண்டியதில்லை . கிள்ள வேண்டியதில்லை கசக்க 
வேண்டியதில்லை . அருகில் போய் மோந்தால் குழைந்து 
விடும் அது அனிச்சப் பூ . அனிச்சம் அது . மோந்தாலே 
அந்தப் பூ குழைந்து கசங்கித் தண்ணீராய்ப் போய்விடும் . 
விருந்தாளிகளுடைய முகம் இருக்கிறதே அது இதைவிட 
அனிச்சமென்கிறார் அவர் . வெயில் போனால் காய்ந்து 
போய் ஒட்டுகிற இலையைவிட , தொட்டால் சிணுங்கு 
கிற செடியைவிட , மோந்தால் குழையும் பூவைவிட , 
விருந்தாளி வந்தவுடனே அவனை , 

வெயிலில் போட 
வேண்டியதில்லையாம் , தொடவேண்டியதில்லையாம் , 
முகக்கவேண்டியதில்லையாம் , பாவிப்பயல் வந்து சேர்ந் 
தாண்டா சோத்துக்கு இந்த நேரத்திலே ” என்று மனதில் 
நினைத்தாலே , விருந்தாளியின் முகம் குழைந்துவிடுமாம் . 

“ மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து 

நோக்கக் குழையும் விருந்து 
எப்படி ? இக் குறள் பாருங்கள் ! அனிச்சப் பூ மோந்தால் 
தான் குழையுமாம் ; விருந்தாளியின் முகம் , வேறுபட்ட 
முகத்தை அப்படிக் காட்டினாலே குழைந்து போய்விடு 


வள்ளுவரும் குறளும் 


61 


1 


நான் 


என்று 


என்று 


பல 


மாம் , சரிங்க , நான் வருகிறேனுங்க என்று பெட்டியை 
எடுத்துக்கொண்டு போய்விடுவானாம் . ஏன் சாப்பிட்டு 
விட்டுப் 

போகலாமே ? என்பார்களாம்- “ இல்லை 
இல்லை , எனக்குப் பசியே இல்லை என்று போய்விடு 
வானாம் . எப்படி விருந்து ? 
இன்னும் ஒன்று 

பெரிய கேள்வி , விறைப்பா 
யிருக்கிறது நல்லதா ? பணிவாயிருக்கிறது நல்லதா ? 
ஆராய்ந்து பாருங்கள் . 

மிகவும் 
பணிவு பணிவாயிருக்கிறது நல்லது 
யாருக்கு ? படித்தவன் . அப்படி இருக்காதே 
கூறுகின்றார் 

வள்ளுவர் . 
விறைக்கலாமா ? என்றால் அப்படியும் இருக்காதே என் 
கிறார் பணிவாயிருக்கிறது எல்லோருக்கும் நல்லது என்று 
புலவர்கள் 

சொன்னார்கள் . எவனுக்கும் தலை 
வணங்கா திருப்பது தான் சிறப்பு என்று சில புலவர்கள் 
சொன்னார்கள் . வள்ளுவரைப் போய்க் கேட்டால் . நீ 
யார் ? துப்புடையவனா ? அற்றவனா ? என்று கேட்கிறார் . 
துப்பு 

என் றால் பணம் படைத்தவன் துப் 
புடையவன் ; புலமையுடையவன் துப்புடையவன் ; பத்து 

துப்புடையவன் ; பலம் உடையவன் 
துப்புடையவன் ; ஆடு , மாடு , நிலம் , நீர் , நெல் முதலிய 
வைகளை வைத்திருக்கிறவன் துப்புடையவன் . இவைகளில் 
ஒன்று மில்லா தவனைத்தான் துப்பற்ற பயல் என்று 
குறிப்பிடுவதுண்டு . நீ துப்புடையவனா ? 

துப்புடையவனா ? அற்றவனா ? 
என்கிறார் - நான் துப்புடையவன் என்றால் பணிகிறது 
நல்லது என்கிறார் . எனக்கு ஒன்றும் இல்லை ஏழை 
என்றால் , விறைப்பாயிருக்கிறது நல்லது என்று கூறு 
கிறார் . 

கேள்வி கேட்டுக் கொண்டு பதில் . இத்தகைய 
உயர்ந்த எழில் மிகுந்த கருத்தை எவர் சொல்வார் ? கடுமை 
யாகவா இருக்கிறது குறளைப் பாருங்கள் . 

“ பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய 
சுருக்கத்து வேண்டும் உயர்வு 


துப்பு 


ஆளுடையவன் 


62 


வள்ளுவரும் குறளும் 


என்று 


சாப்பிடக் கூப்பிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள் 
ளுவோம் . நீங்கள் பெரிய பணக்காராக இருந்தால் ; 

" எனக்கா சாப்பாடு ! போடுங்கள் . 
உயர்வும் சாப்பிடுகிறேன் 

கூறுங்கள் . 
பணிவும் அப்போது தான் அவனுக்கு மகிழ்ச்சி . 

உங்களை வாழ்த்துவான் , பாதையில் 
போகும்போதுகூட , 

அவரா , எங்கள் வீட்டிலே சாப் 
பிட்டுவிட்டு , இப்பொழுது தான் வண்டி ஏறிக்கொண்டு 
வீட்டுக்குப் போகிறாங்கோ என்றெல்லாம் சொல்லிக் 
கொள்வான் . ஆனால் , நீ ஒன்றும் இல்லாதவனாயிருந் 
தால் , எவரும் " சாப்பிடு என்றால் , நீ உட்கார்ந்து 
விடாதே . அது உனக்கு உயர்வு தராது என்கிறார் 
வள்ளுவர் . மறுத்துச் 

சொல்லிப் போனால் தான் 
இன்னொரு நாளைக்கும் கூப்பிடுவானாம் சாப்பிடுங்க 
ளென்று . இந்த நான்கு அணாவை வைத்துக்கொள்ளுங் 
கள் என்றால் , " இல்லை வேண்டாம் என்று போய்விட 
வேண்டும் . இல்லாதவன் உயர்ந்து காட்ட வேண்டுமாம் . 
இருக்கின்றவன் பணிந்து காட்ட வேண்டுமாம் . 


பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய 
சுருக்கத்து வேண்டும் உயர்வு 


எப்படி ! வள்ளுவர் வாழ்க்கைக்கு வேண்டிய 
திட்டங்கள் எல்லாம் எப்படிப் போட்டுக் கொடுத்திருக் 
கிறார் ? பாருங்கள் ! 


கண்ட 


தாய்மார்கள் சிலர் வந்திருக்கிறார்கள் . அவர்களுக் 
காக இரண்டு சொல்ல வேண்டும் அல்லவா ? முதலிலே 
வள்ளுவர் 

பெண்ணைவிடக் 
காதல் கம்பர் கண்ட பெண்ணை உங்களுக்குச் 

சொன்னால் நன்றாயிருக்கும் . 
கம்பர் ஒரு பெண்ணைக் கண்டார் (சிரிப்பு ) . அறம் 
சொல்லி ஆயிற்று ; பொருளும் சொல்லி ஆயிற்று . இன் 


வள்ளுவரும் குறளும் 


63 


கீழே 


பத்தையும் சொன்னால் தானே குறள் 
கம்பர் கண்ட முடியும் ? அதற்காகச் சொல்லுகிறேன் 
பெண் கணவன் சோறு 

கொண்டு வரச் 
சொல்லி விட்டுப் போய் நிலத்தை 
உழுகின்றானாம் . பஞ்சைவிட 

மெல்லியதாய் 

அவன் 
உழுது விட்டானாம் . அவன் மனைவி சோறு கொண்டு 
போனவள் , உழுதுகொண்டு போகிற தன் 

கணவன் 
அறியாமல் பஞ்சின் மெல்லடிப்பாவை , பஞ்சைவிட 
மெல்லிதாக உழுத அந்த மண்ணிலே தான் வருகின்ற 
ஓசை தெரியாமல் காலை வைத்துப்போய் , சோற்றைக் 

வைத்து விட்டு , அவன் கண்ணைப் பொத்தி 
னாளாம் . அவன் ஏரை விட்டு விட்டு, யார் ? 
என் றானாம் . இவள் 

கண்ணை 

விட்டு விட்டு அழு 
கிறாளாம் . குய்யோ ! முறையோ ! என்று . இவ்வளவுதான் 
பாட்டு ! எதற்காக ? என்ன செய்தான் ? ஏன் அழுகிறாள் ? 
ஏன் கண்ணைப் பொத்தினாய் ? என்று திட்டவில்லை . 
வேலை செய்கிறது தெரியவில்லையா ? என்று அடிக் 
வில்லை . கையை இழுத்து எடுத்துவிடவில்லை . நகம் ஏதும் 
பட்டுவிடவில்லை . ஒன்றுமே இல்லை . அவன் கேட்டதெல் 
லாம் , யார் ? என்பது தான் . அவ்வளவுதான் ! அவள் 
அழுகிறாள் ! பாட்டு வேண்டுமா ? யாரென்னலோடும் 
அனலென்ன உயிர் த்தழுதாள் . " யார் ! என் றானாம் . 
அனல் மாதிரிக் கண்ணி உகுத்து அழுது அலறுகிறாளாம் , 
என்ன கருத்து . " ஐயோ பாவி ! நீ வீட்டிலிருந்து இங்கே 
வந்து நிலம் உழுகிறாய் என் றல்லவா நான் , இவ்வளவு 
நாட்களாய் நினைத்துக்கொண்டிருந்தேன் . கண்ணைப் 
பொத்தினவுடனே மனைவிதான் கண் களைப் பொத்த 
உரிமையுடையவளென்று நினைத்து , ஏண்டி 

கமலம் 
என்று என் பெயரைச் சொல்லிக் கையை எடு என்று 
ஏன் சொல்லவில்லை ? யார் என்று கேட்கக் காரணம் 
என்ன ? இங்கே பல பெண்கள் வந்து உன் கண்ணைப் 
பொத்துவார்கள் போலிருக்கிறது ( சிரிப்பு ) நீ . யார் ? 
யார் ! யார் ? என்பாய் போலிருக்கிறது . அவள் 


. 


ஒவ் 


64 


வள்ளுவரும் குறளும் 


கிறது . 


ஐயோ ! 


! 


வொருத்தியும் மீனாட்சி , காமாட்சி யென்பாள் போலிருக் 

அப்படியென்றால் கண்ணைவிடு , அப்படி 
யென்றால் கண்ணைவிடு என்று சொல்லிக் கொண்டி 
ருப்பாய் போலிருக்கிறது . இந்தத் திருவிளையாடல் இங்கு 
நடைபெறுகிறதோ ? 

ஐயோ !! 

என்று 
அழுகிறாயாம் ( சிரிப்பு ) . இப்படிப்பட்ட 

பெண்ணும் , 
அப்படிப்பட்ட ஆணும் கூடி வாழுகிற நாடு அயோத்தி 
என்று அந்த நாட்டுச் சிறப்பிலே சொல்லிக் கொண்டு 
போகிறார் கம்பர் . 

ஆனால் , வள்ளுவர் கண்ட பெண் இருக்கிறாளே 
அவள் ஒரு படி உயர்வு . நான் அரசனுடைய காரண 

மாகத் தூது போய்விட்டு வருகிறேன் 
வள்ளுவர் என்று புறப்படுகிறான் , 

சென்று 
கண்ட பெண் விரைவினில் வந்து விடுகிறேன் என்று 

கூறுகிறான் . என்னிடம் சொல்லாதே 
என்கிறாள்-- என்ன ? “ செல்லாமலிருந்தால் என்னிடம் 
சொல்லு ! சென்று விரைவாக வந்துவிடுகிறேன் என்ப 
தானால் , அதைக் கேட்டும் உயிரோடு இருக்கிறவளைப் 
பார்த்துச் சொல்லு ! என்றாளாம் , 

செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்றுநின் 
வல்வரவு வாழ்வார்க்கு உரை . 


நான் சென்று திரும்பி வருகின்றேன் என்பாயானால் ,, 
அச்சொல்லைக் கேட்டதும் என் உயிர் போய்விடும் . நீ 
போகாமலிருக்கிறதாயிருந்தால் சொல்லு , என் உயிரும் 
போகாமலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் 

என்றா 
ளாம் எவ்வாறோ ஆறுதல் கூறி , சென்று , திரும்பி வந்து 
விட்டான் . வந்த பிறகு இவள் பேசவில்லை , ஏன் பேச 
வில்லை என்றான் . அப்போதும் பேசவில்லை . 
பெண்ணே சென்றிருந்த வேலை மன்னனுடையது , 
என்றாலும் நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருந் 
தேன் . என்கூட ஏன் பேசவில்லை ? என்றான் . 


வள்ளுவர் குறளும் 


65 


அதற்கவள் , என்னைடா நினைத்துக் 

கொண்டிருந் 
தீர்கள் ? என்றாள் . “ ஆம் என்றான் . ஐயோ ! ஐயோ ! 
வென்று அழுகிறாள் . 

அழுகிறாள் . என்னையே தானா நினைத்துக் 
கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டு , அவன் ஆம் என்றதும் 
ஐயோ ! ஐயோ ! ! என்று அழுகிறாள் ஏன் ? சும்மா நான் 
பேசுவதை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தால் எப்படி ? 
கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்கள் . என்னவா 
யிருக்கும் ? இவள் கருத்து என்ன ? ஏன் என்னை நினைத் 
தாய் ? அதற்கு முன்னே என்னை மறந்திருக்க வேண்டமே . 
மறந்திருந்தால்தானே நினைப்பு வரும் ? மறந்துவிடுவது , 
பிறகு என்னை நினைத்துக்கொள்வது அப்படித்தானே ? 
என்று கேட்டுக் கண்சலங்குகிறாள் . 

" உள்ளினேன் என்றேன்மற் றேன்மறந்தீர் 
புல்லாள் புலத்தக் கனள் 

[ என்றென்னைப் 
என்பதே அக் குறள் . என்ன உயர்ந்த பண்பு பாருங்கள் ! 
அப்புறம் அவன் ஆண்பிள்ளையல்லவா ? சரி பெண்ணே ! 

ஒன்றுதான் இனிமேல் சொல்லுவேன் - என்ன 
சொல்லுகிறாய் ; இந்த உயிர் சுடுகாட்டிற்குப் போகிற 
வரைக்கும் உன்னைவிட்டு 

பிரியமாட்டேன் . 
நீ நம்பு என்னை " . 

என் றான் . அப்படியா என்றாள் .. 
ஆம் என்றான் ஐயோ ! ஐயோ என்று அழுகிறாள் . 
அந்தக் குறள் கூட இது தான் பாருங்கள் . 

இம்மைப் பிறப்பில் பிரியலம் என்றேனாக் 
கண்ணிறை நீர்கொண் டனள் 
இந்தப் பிறவியிலே நான் உன்னைவிட்டுப் பிரிவதில்லை 
யென்று சொன்னான் . சொன்னவுடனே அவள் அழுகிறாள் 
ஏன் அழுகிறாள் ? அப்படியானால் என்னை அடுத்த பிறவி 
யிலே கைவிட்டு விடுவாய் போலும் ! என்று சொல்லி 
அழுகிறாளாம் . அவர்கள் வாழ்வு எவ்வளவு உயர்ந்தது 
பாருங்கள் ! 


நான் 


இனிப் 


: 


வ . --5 


* 


68 


வள்ளுவரும் குறளும் 


மனைவியிடத்திலே கணவன் கொண்டிருக்கின்ற 
அன்புக்கு ஒரு சொற்றொடர் காட்டுகிறார் . என்ன 
பொருள் பாருங்கள் . 

உலகமெல்லாம் 
மனைவிக்கு பார்த்துத்தான் மனைவிக்கு இடம் 
இடம் 

தேடுகிறான் ஒரு கணவன் . உள்ளம் 

நெஞ்சம் எல்லாம் பார்த்து , கண்ணைத் 
தேடி எடுத்து , கண்ணிலே வெள்ளை விழியை நீக்கிக் 
கறுப்பு விழியை எடுத்து , கறுப்பு விழியிலே உள்ள ஒரு 
. 
புள்ளியிலே ஒரு பாவை ஓடுகிறது பாருங்கள் அதைப் 
பார்த்து , 

“ கருமணியிற் பாவாய்நீ போதாயாம் வீழும் 

திருநுதற் கில்லை இடம் 
“ என் மனைவியை வைப்பதற்கு வேறு இடமில்லை நீ 
போய்விடு ! அவளை வைக்கவேண்டும் அந்தவிடத்தில் 
என்று கூறுகின்றான் . என்னே தமிழனுடையு பண்பு ! 
என்னே தமிழ் கூறும் மேலான காதல் ! பாருங்கள் . 
கண்ணிற் கருமணியுட் பாவாய் நீ போய்விடு , இதைவிட 
என் திருநுதற்கு வேறு இடம் இல்லை . எவ்வளவு பெரிய 
பண்பு ! வள்ளுவர் தம் குறட்பாக்களில் எப்படிக் காட்டி 
யிருக்கின்றார் ? என்பதைப் பாருங்கள் . 

நான் இப்பொழுது காதல் எது ? என்பதை விளக்கச் 
சிலவற்றைக் கூறினேன் - கம்பர் கண்ட பெண் , வள்ளுவர் 

கண்ட 

பெண் என்று , நான் கண்ட 
பஞ்சம் 

பெண்ணைப்பற்றியும் சொன்னால்தான் 

இந்தக் கதை முடியும் (சிரிப்பு ) . நமது 
தமிழ் நாட்டுத் தலைவர்கள் ஆர் கே . சண்முகம் போல 
உள்ளவர்களெல்லாம் தமிழ் நாட்டுக்கு இப்போது ஓர் 
ஆபத்து வந்திருக்கிறதென்று எண்ணி விரைவாக வேலை 
செய்யவேண்டுமென்று நினைக்கிறேன் தமிழ் நாட்டில் 
56 துறைகள் உள்ளன அந்த 56 துறைகளும் பாழாய்க் 
கிடக்கின்றன . கல்வித் துறை , 

கைத்தொழில் துறை , 


வள்ளுவரும் குறளும் 


67 


கிடக்கின் றன . 


செல்வம் , வெளிநாட்டு வாணிகம் , அரசியல் , சமூகம் , 
பாதுகாப்பு , சட்டம் நிர்வாகம் , ஒழுங்கு , 

ஒழுக்கம் 
அனைத்தும் பாழ்பட்டுக் 

நாணயமான 
அரசியல் 

தலைவர்களுக்குப் பஞ்சம் வந்துவிட்டது . 
நேர்மைக்குக் கூடப் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது . எதற்கும் 
பஞ்சம் 

தமிழ் நாட்டு வடக்கெல்லை யெல்லாம் பார்க்கப் 
போனபோது கடப்பை , கர் நூல் , அனந்தப்பூர் , பெல்லாரி 

யெல்லாம் போய்ப் பார்த்தேன் . 
பேச்சாளிகள் அங்கு அதிகமாக விளைந்திருக்கும் 

பொருள் கூழாங்கல் ன்றுதான் . 
அதுபோலத் தமிழ் நாட்டிலே ஒன்று , பேச்சாளிகள் தான் 
- விளைகிறார்கள் ; செயலாளிகளைக் காணோம் . பேச்சு 
இவ்வளவு மலிந்து வேறு எங்கும் இருக்காது . அதுவும் 
செயல் திட்டமில்லாத வெறும் பேச்சாக இருக்கும் . 
பேச்சுப்: தேவை என்கிறான் பிற நாட்டான் . பேச்சே 
தேவை என்கிறான் தமிழ் நாட்டான் . அவ்வளவு தான் ! 

இன்றைக்குத் தமிழகத்திலே உள்ள பெரிய தலைவர் 
செளெல்லாம் ஒன்றுகூடிப் பன்னிரண்டு வடகளும் 

தெற்கே மூன்று - மதுரை , இராம 
பெரும் வேலை 

நாதபுரம் , திருநெல்வேலி ; கிழக்கே , 

மூன்று - திருச்சி , தஞ்சை , தென் ஆர்க் 
காடு ; மேற்கே மூன்று - சேலம் , கோயமுத்தூர் , நீலகிரி , 
வடக்கே மூன்று - வட ஆர்க்காடு , செங்கற்பட்டு ; 
சென்னை 

இந்த பன்னிரண்டு வட்டத்திற்கும் நல்ல 
பெரிய அறிஞர்களாகப் பார்த்துப் பத்துப் பத்துப் 
பேரைத் தேடியெடுத்து நூற்றிருபதுபேர் ஒன்று சேர்ந்து 
அதற்குத் தமிழர் பேரவையென்று பெயரிட்டு , 56 துறை 
களுக்கும் 56 அமைச்சர்களைப் போட்டு ஆக்க வேலை 
களை இன்றைக்குத் தொடங்கினால் , இன்னும் அறுபது 
ஆண்டுகளிலாவது , மூன்று தலைமுறைகளிலாவது தமிழ் 
மக்கள் தம் முன்னேற்றப் பாதையிலே வலது காலை முதற் 


ஓ 


68 


வள்ளுவரும் குறளும் 


படியிலாவது எடுத்து வைப்பார்கள் . இல்லாவிட்டால் 
தமிழ்நாடும் அழியும் ; தமிழ் மொழியும் , தமிழ் மக்களும் 
அழிந்தே போய்விடுவார்கள் . அத் தோற்றம் எனக்கும் 
காட்சியளிக்கின்றது இத்துணைத் துறைகளிலும் எனக்கு 
55 துறைகளைப் பற்றிக்கூடக் கவலையில்லை இந்த 56 
வது துறை இருக்கிறதே அது எனக்குப் பெரும் கவலை 
யாய் இருக்கிறது . 


அது தமிழ் நாட்டுத் தாய்மார்களைக் கொண்ட 
பெண்மைத் துறையாகும் . அது மிகவும் பாழ்பட்டிருக் 
கிறது . முதலில் உடல் வலிவு இல்லை . சென்னை மாகா 
ணத்திலே உள்ள 

பெண்கள் கல்லூரி 
பெண்மைத் கள் பலவற்றிலிருந்து எனக்குப் பேசும் 
துறை 

படி அழைப்பு வரும் . ஆண்டுக்கு 
ஒரு முறை இருமுறை பல 

பெண்கள் 
கல்லூரிகளுக்குப் போய் வருகிறவன் நான் . நல்ல உடல் 
நலமுள்ள பெண்கள் இரண்டு மூன்று பேரைக்கூட அங்கு 
பார்க்க முடியவில்லை . எல்லாம் பி.ஏ , எம் . ஏ படிக் 
கின்ற மாணவிகள் தான் . படிக்கும் பொழுதே அங்கு இருமு 
வதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள் . இன்னும் திருமணம் 
செய்தால் என்ன ஆவது ? (சிரிப்பு ) . அப் பெண்கள் ஒரு 
குழந்தை , இரண்டு குழந்தைகயைப் பெற்றால் என்ன 
ஆகுமோ என்றும் தெரியவில்லை (சிரிப்பு ) . 

( சிரிப்பு ) . திருநெல் 
வேலியிருந்தும் , கோயமுத்தூரிலிருந்தும் 

சென்னை 
வரைக்கும் சென்று பெண்கள் கல்லூரிகளைப் பார்த்திருக் 
கிறேன் . நூற்றுக்கணக்கான பெண்கள் தமிழை விரும்பிப் 
படிக்கிறார்கள் . ஒரு கல்லூரியில் பெயருக்கு முன் தமிழி 
லேயே தலைப்பெழுத்தும் போடவேண்டும் று 
சொன்னேன் . அடுத்த வருடம் அங்கு சென்றதும் 
தமிழில் தலைப்பெழுத்துக்கு ஆங்கில எழுத்தைத் தமிழ்ப் 
பண்ணிவிட்டோமென்று தா னாவுக்கு T என்று 
போடாமல் Tha போட்டு , Tha பார்வதி யென்று 
கூப்பிடச் செய்திருப்பதைக் கண்டேன் , பள்ளிப் பெயர்ப் 


11 


B 


என் 


வள்ளுவரும் குறளும் 


69 


பதிவுக் கணக்கில் கூட அப்படியே ! அவ்வளவு தமிழ் 
உணர்ச்சி இப்போது பெண்களுக்கு வந்திருக்கின்றது . 
ஆனால் , பாவம் , எல்லாம் தட்டைக் குச்சிகளாய் , எலிக் 
குஞ்சுகளாய் உடல் மெலிந்து போயிருக்கின்றன . 


தமிழ் நாட்டுத் தலைவர்களே ? உடனடியாக ஒரு குழு 
நியமித்து நன்கு 
நன்கு ஆய்தல் வேண்டும் . இந்த 

இளம் 
பெண்கள் இவ்வளவு டல்நலம் 
உடல் நலம் 

குன்றுவது 

ஏன் ? 

படிப்பினாலேயே 
குறைவது ? ஏன் ? குன்றுகிறதா ? சமுதாயத்தினாலேயே ? 

அல்லது இந்தப் பவுடர் முதலிய மேல் 
நாட்டுப் பூச்சுகள் காரணமா ? மஞ்சள் பூசாத காரணமா ? 
சோப்பு நாகரிகமா ? உடல் உழைப்பு இல்லாமையா ? 
படிக்கின்ற ஆண் பிள்ளை களைப்போல வெளியில் சென்று 
உலவி நல்ல காற்றில் தோய்ந்து கதிரவன் ஒளிக்கதிர் 
களில் மூழ்காததினாலா ? சாணியைத் தொட்டு , பிசைந்து , 
கரைத்து , காலையிலே போடாமலிருக்கிற காரணமா ? 
படுக்கை விட்டெழுந்தவுடன் பல் துலக்காமல்கூட காப்பி 

காரணமா ? உணவு மாற்றமா ? படிப்புத் 
தான் உடம்பை உருக்குகிறதா ? கண்டுபிடிக்க வேண்டும் . 
எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை . விரைவினில் ஒரு குழு 
நியமித்து எத்தனை நூறாயிரம் ரூபாய்களையாவது 
செய்து , இதை ஆராய்ந்து உண்மையைக் கண்டுபிடித்து 
அந்த வடிகாலை அடைக்காவிட்டால் , இன்னும் இருபது 
முப்பது ஆண்டுகளுக்குள் வீரர்களைப் பெற்றெடுக்கின்ற 
தாய்மார்களே , மறக்குடி மங்கையரே இல்லாது அழிந்து 
போய் விடுவார்களென்று நான் அஞ்சுகிறேன் . அவ்வளவு 
பெரிய ஆபத்து 

இன்று 

தமிழகத்தைச் சூழ்ந்திருக் 


குடிக்கின்ற 


15 


கின்றது . 


வெளியில் உள்ள தாய்மார்கள் என்ன ? கல்லூரிகள் . 
என்ன ? எங்கள் குடும்பத்திலிருந்து பார்த்துச் சொல்லு 


70 


வள்ளுவரும் குறளும் 


கிறேன் , மனம் கொதித்து . 

எங்கள் 
எங்கள் குடும்பம் மிகவும் பெரியது திருச்சி 
குடும்பம் 

ராப்பள்ளியிலே , சென்னை மாகாணத் 

திலேயே பெரிய குடும்பம் இவ்வளவு 
பெரிய எண்ணிக்கையுள்ள குடுப் பம் இந்தியாவிலேயே 
எங்கும் இல்லையென்று சொல்லலாம் , ஏழெட்டுப் போர் 
வெளிநாட்டுக்காரர்கள்கூட எழுதிவைத்துப் போயிருக் 
கிறார்கள் . கதை அதிகமாய்ச் சொல்லக்கூடாது . எங்கள் 
அப்பாவுக்குப் பதினாறு பிள்ளைகள் . நான் தான் பதினா 
றாவது ஆள் (சிரிப்பு ) எனக்குப் பதினான்கு குழந்தைகள் 
(சிரிப்பு ) எனக்கு அண்ணா எட்டுப் பேர் . அக்காள் ஏழு 
பேர் . ஒவ்வொருவருக்கும் குழந்தைகள் நிறைய இருக் 
கின்றன எங்கள் அண்ணன் ஒருவருக்குப் பதின் மூன்று 
குழந்தைகள் . 

கதை 

வேண்டாம் . எங்கள் நகராட்சி 
யிலே எங்கள் பிரிவிலே அதிக வாக்குரிமைகள் எங்கள் 
இல்லிற்குள்ளேயே இருக்கின்றன . இது ஒன்றும் பொய் 
யல்ல . அவ்வளவு பெரிய குடும்பம் . இதிலே ஐந்து தலை 
முறைக் கதை சொல்லுகிறேன் பாருங்கள் , 

எங்கள் பாட்டி உலக்கை எடுத்து ஒரு கலம் நெல் 
குத்துவாள் ; தனியாக ! எங்கள் ஐயா காலையில் இட்டிலி 

சாப்பிடுவிட்டுக் கடைக்குப் போய் 
காலக் 

விட்டுத் திரும்பி வருகிறதற்குள்ளே 
கொடுமையா ? குத்தி வைத்து விடுவார்கள் . மத்தி 

யானம் போனவுடனே புடைத்து 
எடுத்து ஒரு ரூபாய் கூலிவாங்கி விடுவார்கள் . எங்கள் 
பாட்டியிடம் நான் மிரட்டிக் காசு வாங்குவேன் . பாட்டி 
காசு இல்லையென்றால் , அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் 
நீ நெல்லுக் குத்துகிறாயென்று என ஏமாற்றிக் காசு 
வாங்கின ஆள் நான் ஒரு மூட்டை நெல்லை எங்கள் 
பாட்டி குத்தி விடுவார்கள் . எங்கள் அம்மாவால் முடிய 
வில்லை . அடுத்த தலைமுறை ; நெல்லுக் குத்த முடியாது 
அவர்களால் . அவர்கள் உட்கார்ந்து கொண்டு காலை 


வள்ளுவரும் குறளும் 


71 


நீட்டிக்கொண்டே எங்க 

வீட்டு 

இட்டிலிக்கு அரிசி 
மாவும் , உளுந்துமாவும் ஆட்டி விடுவார்கள் . அடுத்த 
தலைமுறை எங்கள் அக்காளாலே முடியவே முடியாது . 
நின்று கொண்டே அம்மியைப் பிடித்து இரண்டு , மூன்று 
தடவை அரைப்படி மிளகாயை அப்படியே அரைத்து 
விடுவார்கள் . அடுத்த தலைமுறை என் மனைவி நெல்லுக் 
குத்த , மாவாட்ட 

முடியாது இதற்கெல்லாம் ஆள் 
வைத்தாக வேண்டும் . ஊதாங்குழலை எடுத்துக் கொண்டு , 
அடுப்பு அருகில் போய் , பூ பூ ! வென்று ஊதி (சிரிப்பு )) 
சமைத்து வைத்துவிட்டுப் பேசாமலிருக்கிறது , அவ்வளவு 
தான் . இப்போது என் மகள் இதுவுமில்லை ; சமையல் 
கூடச் செய்யாமல் நூலை எடுத்துப் பின்னிக்கொண்டு , 
கழுத்தை ஆட்டி நெட்டி எடுத்துக்கொண்டே இருக் 
கிறது ( சிரிப்பு ) . இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரி 
கிறது ? எங்கள் பாட்டி உலக்கையைத் தூக்கிக் காலம் 
தள்ளினாள் . எங்கள் அம்மா , ஆட்டுக்கல் குழுவியைத் 
தூக்கிக் காலம் தள்ளினாள் . என் அக்காள் அம்மிக்கல் 
குழவியைத் தூக்கிக் காலம் தள்ளினாள் . என் மனைவி 
ஊ காங்குழலைத் தூக்கிக் காலம் தள்ளினாள் . என் மகள் 
ஊசியைத் தூக்கிக் காலம் தள்ளுகிறாள் (சிரிப்பு ) . என் 
பேத்தி எதைத் தூக்கிக் காலம் தள்ளப்போகிறாளோ ? 
தெரியவில்லை ( சிரிப்பு ) . 

வீரர்களைப் பெற்றுக்கொடுக்கின்ற தாய்மார் 
கள் இருக்கின்ற நிலை இது . எவ்வளவு பெரிய விபத்து 

தமிழ் நாட்டைக் கவ்விக்கொண் 
தாய்க்குலம் டிருக்கிறதென்று தமிழகத்துத் தலைவர் 

கள் இன்றைக்கே எண்ண வேண்டும் . 
எண்ணி , இதனுடைய கீழ் நிலைக்கு எது , எது காரணம் ? 
எனக் கண்டுபிடித்து , அத் தவறுகளைத் திருத்தியாக 
வேண்டும் . பாழ்பட்டுப் போகிற பாதையை அடைத் 
தாகவேண்டும் இல்லையானால் தமிழகத்திலே நாட்டைக் 
--காப்பாற்றுகின்ற வீரர்காளைகள் தோன்ற முடியாது , 


72 


வள்ளுவரும் குறளும் 


நான் 


நாட்டைப் 

பாதுகாக்கவும் முடியாது . ஆண்களே ! 
உங்களுக்காகத்தான் சொல்லுகிறேன் ; தாய்மார்களைப் 
போற்றுங்கள் 

தாயில்லையானால் தமக்கை . தங்கை 
கைகளைப் பாதுகாவுங்கள் . மனைவிகளைப் பாதுகாவுங் 
கள் . பிள்ளைகளைப் பாதுகாவுங்கள் இது உங்களுடைய 
நீங்காத கடமை . தாய்க்குலம் அது ! பல குடும்பங்களில் 
ஆண் பிள்ளை சோறு சாப்பிடாமல் இருந்தால் பெண் 
பிள்ளை சாப்பிடுகிறதில்லை . அது வேறு இருக்கிறது . 
ஒருவன் ஐந்து மணிக்கு வருவான் ; அதுவரைக்கும் அவன் 
மனைவி சாப்பிடமாட்டாள் . இதை ஒரு அம்மாளிடம் 
கேட்டேன் , எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் சாப்பிட்டு 
விட்டுச் 

சோற்றைப் போட்டால் அடியில் உள்ள 
சோற்றில் கல்லிருக்கும் . அவர் சண்டைக்கு வருவார் . 
அவருக்கு ஒத்துக் கொள்ளாது . அதற்காக மேல்சோற்றை 
அவருக்குப் 

போட்டுவிட்டு , அடிச்சோற்றை 
தின்கிறது என்றார்கள் . அதுவும் 

ஒரு காரணம் . 
ஏனென்றால் , ஆண் பிள்ளைக்கு இந்தக் கல்லுச் சோறு . 
உதவாது . பிள்ளை பெறுகிற வயிறு பாருங்கள் ; பெண் 
களுக்கு ஒத்துக்கொள்ளுமா ? (சிரிப்பு ) . இவைகளை 
யெல்லாம் எண்ணிப் பார்த்தாக வேண்டும் . 

வள்ளுவர் பெண்மையை எவ்வளவு சிறப்பாகக் கண்டு 
அந்தக்குலம் வளரவேண்டும் என்று சொல்லுகிறார் . 

கற்பைப் பற்றிச் சொல்ல வரும்போது 
கற்பு உலகத்திலேயே பெருமையுடையது 

ஒன்றுதான் என்று சொன்னார்- எது ? 
பெண் பெண்ணில் பெருந்தக்க யாவுள ? ஒரே 
கேள்வி பெண்ணைவிடப் பெருமையுடையது இந்த 
உலகத்திலே எது ? என்று கேட்கிறார் எப்போது ? 

பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் 

திண்மையுண் டாகப் பெறின் . 
ஒரே அடி அடித்தார் ; பெண்ணுக்கு மட்டுமா கற்புச் 
சொன்னார் . ஆணுக்கு ? டேய் ! பெருமை உனக்கு எப் 


வள்ளுவரும் குறளும் 


73 


ஒன்று . 


போது ? என்று கேட்டார் . பிறர் மனைவியை நோக்காத 
பேராண்மை ! ஆண்மை , பேராண்மை ! போர்க்களத்தி 
லிருந்து வருவதைவிடப் பெரிய ஆண்மையாம் - எது ? 
பிறர்மனை நோக்காத பேராண்மை ஆணுக்குக் கற்பைச் 
சொல்ல வந்த வள்ளுவர் பெண்மை உவமை காட்டுவது 
வியக்கக்கூடிய 

ஒருமை மகளிரே போல . 
எப்படி ஒரு கற்புடைய பெண் தன்னைக் காத்துக் 
கொள்ளுகிறாளோ . அதைப்போல நீயும் உன்னையே 
காத்துக் கொண்டாலன்றி , உனக்கு ஏது பெருமை ? என்று 
கேட்கிறார் . 

ஒருமை மகளிரே போலப் பெருமையும் 

தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு . " 
ஒன்று ஏழைக் குடிசை வீடு ஒன்று அடுக்குமாடி வீடு . 
இந்த இரண்டு வீடுகளில் ஏழைக் குடிசை வீட்டான் 
வள்ளுவரைப் பார்த்து , " ஐயா வாங்க எங்கள் வீட்டிற்கு 
வாங்க ! என்று கூப்பிட்டான் சென்றார் . ஒன்றுமில்லை . 
அங்கே ஓட்டைக் குடிசை . 

மழை 
உள்ளதும் பெய்தால் 

ஒழுகும் 

சாப்பாட்டிற்கு 
இல்லதும் ஒன்றுமில்லை . ஓட்டைக் சட்டி 
கிழிந்த பாய் , வேறு 

ஒன்றுமில்லை 
என்றான் . ஆனால் கற்புடைய மனைவியைப் பெற்றிருந் 
தான் . வள்ளுவர் அவனைத் தட்டிக் கொடுத்து , டேய் ! 
உனக்கு என்னடா இல்லை ? என்று கேட்டார் . அவ்வள 
தான் அவர் கேட்டது . கற்புள்ள மனைவி இருந்தாளாம் , 
அதனாலே உனக்கு என்னடா இல்லை- எல்லாம் இருக் 
கிறது அவர் கேட்ட கேள்வி இதுதான் : " இல்லதென் ? 
ஒரே கேள்வி . பிறகு பக்கத்து மாடி வீட்டுக்காரன் வள்ளு 
வரைக் கூப்பிட்டான் . எங்கள் வீட்டைப் 

வீட்டைப் பாருங்கள் 
என்று எல்லாம் காட்டினான் ஏழு மாடியிருக்கிறது . 
தந்தக் கட்டிலிருக்கிறது . பட்டுக் கம்பளம் இருக்கிறது . 
வெள்ளிக் கொப்பரை இருக்கிறது , தங்கத் தாம்பாளம் 
இருக்கிறது . யானைத் தந்தமிருக்கிறது . வரிசையாகக் 


ளவு 


74 


வள்ளுவரும் குறளும் 


காட்டினான் . எல்லாம் பார்த்தார் . பாவம் அவனுக்கு 
ஒரு கற்புடைய மனைவி வாய்க்கவில்லை . அதை வள்ளுவர் 
கண்டுவிட்டார் . இங்கே பாருங்கள் , எனக்கு எல்லா மிருக் 
கிறது என்றவனை நோக்கி , பாவிப் பயலே ! உனக்கு 
என்னடா இருக்கிறது ? என்று கேட்டுவிட்டுப் போய் 
விட்டார் . இந்தக் கேள்வியைப் பாருங்கள் . நான்கு 
சொற்கள் ; அவனிடம் , “ இல்ல தென் என்றார் ; 
இவனிடம் " உள்ள தென் ? என்றார் . 


“ இல்லதென் இல்லவள் மாண்பானால் , உள்ளதென் 
இல்லவள் மாணாக் கடை . 


இதென்ன கற்பனையா ? உண்மையும் கூடப் பாருங்கள் . 
நல்ல மனைவி வாய்க்கப் பெறாதவன் 

பன்னிரண்டு 
அடுக்கு மாளிகையிலே இருந்தாலும் இரும்புப் பெட்டி. 
யிலே ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அடுக்கி இருந்தாலும் 
அவன் என்ன பண்ணுவான் . நெறி தவறிய மனைவி பால் 
கொடுத்தாலும் கூட விஷம் கொடுத்திருப்பாளோ என்று 
ஐயப்பட்டுக் குடிக்கக்கூட மாட்டானே ! அவனுக்கு ஏது 
நலப் ? ஏது வாழ்வு ? அவனுக்கு என்ன தான் இருக்கும் ? 
இருந்தும் என்ன பயன் ? கற்புடைய மனைவி வாய்க்கப் 
பெறவில்லையானால் , அந்தச் சொல்லுக்கு அவ்வளவு 
பொருள் உண்டு உள்ளதென் ? இங்கே ! “ இல்லதென் ? 
அங்கே ! நான்கு சொற்களிலே இவ்வளவு பெரிய கருத்தை 
வைத்துச் சொல்வது குறளுக்குள்ள ஒரு தனிப் பெருஞ் 
சிறப்பு ! அதனால் தான் அதற்குச் சிறப்புக் கூற வந்த 
புலவர் “ கடலைக் கடுகிலே புகட்டிய மாதிரி இருக்கிறது 
என்று கூறினார் போலும் ! 

பணக்காரனுக்குச் செல்வம் எப்படி வரும் எப்படிப் 
போகும் ? என்று உங்களை ஒரு கேள்வி கேட்டுவிட்டுப் 

போனால் , பத்தாண்டானாலும் நீங்கள் 
செல்வம் பதில் எழுத முடியாது 

வள்ளுவர் 
சொல்லுகிறார் , பணக்காரனுக்கு 


வள்ளுவரும் குறளும் 


75 


எப்படி வரும் போகுமென்று . என்ன தெரியுமா ? இந்தக் 
கொட்டகைக்குக் கும்பல் வரும்போது எப்படி ஒவ்வொரு 
ஆளாக வந்ததோ , அப்படிப் பணக்காரனுக்குச் செல்வம் 
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டேயிருக்குமாம் . 
போகும்போது திடீர் என்று போய்விடுமாம் , எல்லாம் 
ஒரே நேரத்திலே (சிரிப்பு ) . 


கூத்தாட்டு அவைக்குழாத் தற்றே பெருஞ்செல்வம் 

போக்கும் அதுவிளிந் தற்று 
நாடகக் கொட்டகைக்கு 5 மணி முதல் ஒவ்வொரு ஆளாக 
எப்படி வந்துகொண்டேயிருக்கிறார்களோ அப்படியே 
செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே 
யிருக்கும் . போகிறது 

மட்டும் 

அப்படிக் கொஞ்சம் 
கொஞ்சமாய்ப் போகாது . திடீரென்று 

கொட்டகை 
காலியாய்ப் போகிறது போல ஒரே அடியாய் தொலைந்து 
போய்விடும் என்பது வள்ளுவர் கண்ட உண்மையாகும் . 

கடைசியாக ஒரு குறள் . அது மயில் தோகையைக் 
கொண்டு இரும்புத் தூணை முறிப்பது . முறிப்பீர்களா ? 

நீங்கள் முயன்றால் முறிக்க முடியுமா ? 
முடிவில் வள்ளுவர் முறித்துக் காட்டுகிறார் ! 
ஒரு குறள் 

சாலையிலே போகிறார் . வண்டி நிற் 

கிறது . மயில் தோகைகள் கட்டுக்கட் 
டாகப் போட்டிருக்கின்றன . வண்டிக்காரர் 200 கட்டு 
களை வண்டியிலே ஏற்றிவிட்டார் . இன்னும் 200 கட்டு 
கள் இருக்கின்றன , ஒருவன் தலையிலே தூக்கிக்கொண்டு 
போகிறான் . வள்ளுவர் -- என்ன அது ? என் றார் - மயில் 
தோகை ; வண்டியிலே ஏற்றப் போகிறேன் என்றான் . 
“ அப்பா ! மயில் தோகையாயிருந்தாலும் அளவுக்கு மீறி 
வண்டியிலே ஏற்றாதே ! ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும் 
என்று சொல்லிப் போய்விட்டார் . எப்படி ? வள்ளுவர் ! 
மயில் தோகையைக் கொண்டு 

வண்டியின் அச்சை 
முறித்துக் காட்டினாரா ? இல்லையா ? 


76 


வள்ளுவரும் குறளும் 


கட்ட 


" பீலிபெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் 
சால மிகுத்துப் பெயின் 

இந்தக் கருத்து மயில் தோகையையும் வண்டி அச்சை 
யும் மட்டும் பொறுத்ததாக இல்லை உலகத்தில் உள்ள 
அத்தனையும் இதில் இருக்கிறது . உணவு உயர்ந்ததாக 
இருந்தாலும் , அளவோடு சாப்பிடு ! இல்லையானால் அது 
உடம்பை முறித்துவிடும் என்கிற கருத்தும் இருக்கிறதா ? 
இல்லையா ? அரசாங்கமாயிருந்தாலும் சரி , குடிகளை 
நடத்துவதற்கு ஓர் அளவு இருக்கவேண்டும் . இல்லை 
யானால் , ஜார் ஆட்சியானாலும் முறிந்துவிடும் என்ற 
கருத்தும் இருக்கிறதா , இல்லையா ? எவ்வளவு பெரிய 
முதலாளியாயிருந்தாலும் தொழிலாளிகளை வேலை 
வாங்குவதற்கு ஒரு அளவு இருக்கவேண்டும் . இல்லை 
யானால் முதலாளித்துவமெல்லாம் முறிந்துவிடும் என்கிற 
கருத்தும் இருக்கிறதா ? இல்லையா ? வீடு கட்டினாலும் 
கூட தூண் தாங்குகிற அளவு தான் 

மாடியைக் 
வேண்டும் . இல்லையானால் தூண் முறிந்து போய்விடும் 
என்ற கருத்தும் இதில் இருக்கிறதா இல்லையா ? என்ன 
இல்லை ? நல்ல கட்டுரை தான் சிறந்த கருத்துள்ளது தான் . 
எழுதுகிற எழுத்தாளன் நான்கு ஐந்து பக்கங்களுக்குள் , 
எடுத்துக்கொண்ட தலைப்பைவிட்டு விலகாமல் சுருக்க 
மாக எழுதினால் , படிக்கிறவனுக்கு 

படிக்கிறவனுக்கு நன்றாயிருக்கும் . 
நீண்டு 

எழுதிக்கொண்டே போனால் , படிக்கிறவ 
னுள்ளத்தை அக்கட்டுரை முறித்துவிடும் என்கிற கருத்தும் 
இதில் இருக்கிறதா , இல்லையா ? பாருங்கள் . 

நல்ல பேச்சாகவிருந்தாலும் குறித்த காலத்தில் 
சுருக்கமாகச் சொல்ல வேண்டியதைச் சொல்லி முடிக்க 

வேண்டும் . நீண்டு கொண்டே போனால் 
குறித்த காலம் 

கேட்கிறவர்கள் உள்ளத்தை அப்பேச்சு 

முறித்துவிடும் என்ற கருத்தும் இதில் 
இருக்கிறதா , இல்லையா ? (சிரிப்பும் , கைதட்டலும் ) , 
நான் கேட்கிறேன் . என்ன இல்லை ? ஒவ்வொரு குறளிலும் 


வள்ளுவரும் குறளும் 


77 


படிக்க 


இவ்வாறு ஒவ்வொரு புதை பொருளைக் காணலாம் . 
நீங்கள் குறளைப் 

படியுங்கள் இவ்வளவு போ தும் 
குறளைப் பற்றி என்று நினைக்கிறேன் . 

குறளைப் படியுங்கள் என்று நான் சொன்னதும் 
நீங்கள் கேட்டுக்கொண்டு கையைத் தட்டிவிட்டு எழுந் 

திருந்து போய் விடுவதனால் என்ன 
படிக்கும் முறை 

பயன் ? அவ்வளவுதானா 

ங் கள் 
கடமை ? 

அப்படியிருத்தல் கூடாது . 
திருவள்ளுவர் படிப்பகத்தினர் திருக்குறள் வகுப்பு நடத்து 
கிறார்கள் . அதிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் . மற்ற 
வர்களையும் 

வைக்கவேண்டும் 

எதற்காக ? 
புலவராக அல்ல . மக்கள் மக்களாக வாழ்வதற்கு அது 
துணை செய்யும் . ஏனென்றால் குறள் . ஒரு வாழ்வு நூல் . 
குறளைப் படிக்க நான் ஒரு 

சாவி கொடுத்துவிட்டுப் 
போகிறேன் . திருக்குறளைப் படிப்பதற்கு ஒரு குறுக்கு 
வழி . குறளில் 133 தலைப்புகள் ; அதைப் பாடம் பண்ணிக் 
கொள்ளுங்கள் . 13 நாள் போதும் ; நாள் 1 - க்கு 10 ஆக 
அதைப் பாடம் பண்ணுதற்கு , 13 நாளும் 24 மணி நேர 
மல்ல , நாள் ஒன்றுக்கு 10 நிமிடம் 

போதுமானது . 
இன்றைக்கு ஒரு திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் . 
குறளைப் படிப்பதற்கு நாள் 1 - க்கு 10 நிமிடமென்று . 
13 நாட்களில் திருக்குறள் உங்களுக்கு பூராவும் பாடமாகி 
விடும் . எது ? தலைப்பு மட்டும் , 133 தலைப்புகள் . 
மனைவி , மக்கள் , அன்பு . இன்சொல் , அறிவு , அமைச்சு , 
நட்பு , குடி , சூது , பெரியாரைத் துணைக்கொள் என்றெல் 
லாமிருக்கும் அறிவைப்பற்றி என்ன சொல்லப் பெற்றிருக் 
கிறது ? என்று பிறகு நீங்கள் அதிலே பார்க்க வேண்டும் . 
அது சொல்லும் அறிவு எது ? என்று தலைப்புகளைப் 
பாடம் பண்ணிக்கொண்டு எதைப் பற்றி அறிய வேண் 
டுமோ அதைத் திருப்புங்கள் . பத்து அடி . சாட்டை அடி 
போல் ஒரே கருத்தைப் பத்துக் குறள் களிலே திருப்பித் 
திருப்பிக் கூறியிருப்பதைக் காணலாம் ஒரு ரூபா விலை 
யிலே இவ்வளவு கருத்துக்களை நீங்கள் பெறலாம் உலகப் 
பேராசிரியர்களெல்லாம் இன்றும் கண்டுபிடிக்காத 
உயர்ந்த கருத்துக்கள் பலவற்றை இரண்டாயிரம் ஆண்டு 
களுக்கு முன்னே தமிழ் நாட்டில் , தமிழ்ப் பேரறிஞராகிய 
வள்ளுவர் அறிந்து சொல்லிவைத்துப் போயிருக்கிறார் . 
அது ஒரு பொதுமறை ; பெருஞ்செல்வம் ! நாம் அதை 
படிக்கவில்லையானால் , 

நாம் 

தமிழரா ? நம்முடைய 


78 


வள்ளுவரும் குறளும் 


பிறகு 


போன்ற 


வாழ்வு தமிழ் வாழ்வு ஆகுமா ? எண்ணிப் பாருங்கள் ! இது 
ஒரு வழி . 

இன்னும் ஒன்று , இந்தத் தலைப்புகளைப் பாடம் 
பண்ணிக்கொண்ட 

இது ஒரு பரிபாஷைக்கு 
உதவும் இங்கே வைரக் கடைக்காரனிருக்கிறான் . சாவட் 

டைத் தங்க மென்பான் புலவ னென் 
மறைமொழி றால் அறிஞன் என்று பெயர் . 

நமது 
புலவர் சுந்தரராசனைப் 
இங்கேயிருக்கின்ற புலவர் களெல்லாம் பே ! பே ! என்று 
விழிப்பார்கள் . மாட்டுச் சந்தைக்காரன் ஏமாற்று 
கிறானே , கவட்டை என்கிறான் . சூலம் என்கிறான் . 
கவட்டை என்றால் இரண்டு ரூபாய் ; சூலம் என்றால் 
மூன்று ரூபாய் ! இவர் புலவர் . என்ன செய்வார் ? பலசரக் 
குக் கடையில் " குணவில்லை என்பான் . குணவில்லை 
யென்றால் தொல்காப்பியத்திலா பொருளிருக்குப் ? சும்மா 
விழிப்பார் இவர் . அவன் புலவர் களை யெல்லாம் ஏமாற்றி 
விடுகிறான் . நீங்கள் திருக்குறளைப் பாடம் பண்ணிக் 
கொண்டு , 133 தலைப்புகளையும் அறிந்து கொண்டால் , 
உலகத்திலே உள்ள எல்லாச் சங்கதிகளையும் 

அதில் 
வைத்துக்கொண்டே பேசிவிடலாம் . 

டலாம் . அவ்வளவு பெரிய 
உயர்ந்த மறைமொழி அது . நம் நாட்டில் ரொம்பப் 
பேர்கள் நல்லவர்களிருக்கிறார்கள் . எங்களிடம் யாராகி 
லும் 

வந்து இவர் ரொம்ப நல்லவருங்க என்றால் 
அப்படியா ? ஐயோ ! பாவமே ! இப்படி ஓர் உருவம் இருக் 
கிறதே உடம்பைத் தூக்கிக்கொண்டு என்று நினைத்துக் 
கொள்ளுவதுண்டு . அவர் நல்லவர் தான் . எப்படி ? என் 
வீடு உண்டு , கடை உண்டு . நான் ஒன்றுக்கும் போகிற 
தில்லீங்க அவ்வளவுதான் ( சிரிப்பு ) மிகவும் நல்ல 
மனிதர் அவர் -- என்று சொல்லுகிறது நாங்கள் . இப் 
போது ஒரு பையனின் படிப்பைப்பற்றிக் கேட்கவேண்டு 
மானால் , பையன் நாற்பதில் எப்படி ? என்று கேட் கிறது . 
40 -ல் எப்படி என்றால் , பையன் படித்திருக்கிறானா ? 
என்று பொருள் . 40 - ம் அதிகாரம் கல்வி அவர் ; ஓ 40 
அவனுக்கு உண்டு என்பார் . என்ன ? -அவன் நாற்பத்து 
ஒன்று மாதிரித் தெரிகிறானே . அதுங்களா " அவனுக்கு 
42 இல்லை ; அதனாலே 41 மாதிரித் தெரிகிறானுங்கோ 
என்பார் . பொருள் என்ன ? படித்திருக்கிறான் படித்த 
வர்களிடத்தில் கேள்வி ஞானமில்லை . அதனாலே படிக் 


79 


வள்ளுவரும் குறளும் 


அதனாலே ? 


20 


காதது மாதிரித் தெரிகிறான் என்பார் . 41 கல்லாமை ; 
42 கேள்வி ) இவன் என்னாங்க என்பான் - நீ போப்பா 
நாங்கள் திருக்குறள் படிக்கிறோம் என்று அனுப்பிவிடுவது 
அவனை ஏனைய்யா , உனக்கும் அருணாசலத்திற்கும் 
இப்ப 79 இல்லை . என்ன 79 இல்லை ? நீங்கள் என்ன 
கண்டீர்கள் ? 79 - ம் அதிகாரம் நட்பு ! ஏன் இப்போது நட்பு 
இல்லை- ? “ அதுங்களா , அவன் திடீரென்று இருந்தாற் 
போல் இருந்து , 93 , 94 - க்குப் போய்விட்டான் . (சிரிப்பு ) 
என்ன 93 , 94 , 93 , குடி 94 சூது ( சிரிப்பு ) 
82 என்று நினைத்துச் சும்மாயிருந்துவிட்டேன் . 82 
என்ன ? - தீநட்பு இருந்தாலும் இப்படிச் செய்யலாமா 
ஐயா - போம் ஐயா ! இல்லா விட்டால் என் 97 போய் 
விடாதா ? என்ன 97 ? மானம் மானம் போய்விடுமே 
( சிரிப்பு ) அவன் என்ன ஐயா ? என்பான் . நீங்கள் போங்க , 
நாங்கள் திருக்குறள் படித்துக்கொண்டிருக்கிறோம் என் 
போம் ஏன் உங்கள் மருமகள 8 - ல் எப்படி ? என் 
மருமகளுக்கு 8 இருந்தால் ஏனையா என் மகனுக்கு 31 
வருகிறது ? 8 என்றால் என்ன ? அன்புடைமை . " மருமகள் 
கொண்டுவந்திருக்கிறாயே அன்பாயிருக்கிறாளா ? என் 
றான்- அவள் அப்படியிருந்தால் என் மகனுக்கு ஏன் 
கோபம் வருகிறது என்றான் . 31- அதிகாரம் சினம் . 
ஏன் உங்கள் பையனுக்கு 6 - ஆகிவிட்டதா ? என்கிறது . 
ஆயிற்று என்றால் என்ன ? திருமணம் பண்ணியா 
யிற்று . 6 ஆயிற்று என்றால் 7- எத்தனை? மக்கட் 
பேறு 6 ஆனால் 7 எத்தனை ? என்று கேட்கவேண்டியது 
தானே ( சிரிப் . ). உலகத்திலேயுள்ள அத்தனையும் பேசித் 
தீர்த்துவிடலாம் பிறர் அறியாமல் . இது குறள் படித்த 
கூட்டத்துக்கு மட்டும் ஒரு பெரிய மறைமொழியாகவும் 
இருக்கும் . 

எங்கள் வீட்டிற்குத் திருக்குறள் அவதானி வந்திருந்த 
தார் - சுப்பிரமணிய தாஸ் - உட்கார்ந்து பேசிக்கொண் 
டிருந்தார் 

11-30 ஆயிற்று 
உயிர் பெறுங்கள் என் மகள் அங்கே யிருந்து வந்தாள் 

அப்பா ! இன்றைக்கு ஒன்பதா ? 
என்று கேட்டாள் . எனக்கே 
கொஞ்சநேரம் யோசித்து ஆமாம்மா " 

என்றேன் . 
அவள் போய்விட்டாள் இவர் யோசித்தார் . என்னடா . 
ஒன்பதாயென்று கேட்கிறாள் யோசித்து ஆமாம் என்று 
சொல்லுகிறார் என்று . உடனே என் மகளை “ இங்கே வா 


மணி 


தூக்கிப் 


போட்டது . 


80 


வள்ளுவரும் குறளும் 


விற்கு 


அம்மா ! என்றார் வந்ததும் . ஒன்பது இல்லையம்மா ; 
நான் 95 - லே இருக்கிறேன் ! வேண்டா " மென்றார் . அப் 
படியே வெட்கிப் போய்விட்டது 

பிள்ளை என்ன 
பொருள் ? “ அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாரே , புதி 
தாகப் பேசிக்கொண்டிருக்கிறாரே , இன்றைக்கு அவருக்கு 
உணவு தயாராக வேண்டுமா ? என்று கேட்டாள் 9 - ம் 
அதிகாரம் விருந்து ஆமாம்மா என்றேன் . போனாள் . 
இதை அவர் கண்டுபிடித்துவிட்டார் . அவர் 

. அவதானி 
அல்லவா ? அம்மா வா என் றார் . வந்தவுடன் நான் 95 - ல் 
இருக்கிறேன் என் றார் 95 என்றால் மருந்து நான் 
மருந்து சாப்பிடுகிறேன் ; இன்றைக்கு விருந்து வேண்டா 
மென்றார் . ( சிரிப்பு ) திருக்குறள் தலைப்பு 133 - ம் 
படித்து விட்டீர்களானால் அவ்வளவும் பேசலாம் 
பேசுவது மட்டுமல்ல ; உங்களுக்கு உலக அனுபவம் முழு 
வதும் வந்துவிடும் வாழ்வும்சிறக்கும் . வாழ்வு எல்லாம் 
வாழ்வாகாது . வாழ்வில் உயிர் பெறுவதே வாழ்வு . வாழ் 
உயிர் 

தரும் வலிமை திருக்குறள் ஒன்றுக்கு 
மட்டுமே உண்டு . 

நண்பர்களே ! ஒன்றரை மணி நேரமாக “ வள்ளுவரும் 
குறளும் என்ற தலைப்பில் சொல்ல வேண்டியவைகளை 

ஒருவாறு சொல்லிவிட்டேன் 
வணக்கம் கருதுகிறேன் சொல்லிய 

வரையில் 
திருவள்ளுவர் யார் ? அவர் 

செய்த 
குறள் எப்படி ? அதிலுள்ள 

கருத்துக்கள் 

எவ்வளவு ? 
மக்கள் கைக்கொள்ள வேண்டியவைகள் என்னனென்ன ? 
என்பவைகளை ஒருவாறு உங்களுக்கு விளக்கினேன் , 
கோவை நகரப் பெருமக்களாகிய நீங்கள் , இந்தத் திரு 
வள்ளுவர் கழகத்தில் உறுப்பினர்களாகச் சேர்ந்து , குறள் 
வகுப்பிலும் பங்குபெற்று திருக்குறளையும் நன்கு படித்து 
வாழ்க்கைக்குப் பயன்படுத்திக்கொண்டு , தமிழ் நாட்டுக் 
கும் , தமிழ் மொழிக்கும் , தமிழ் மக்களுக்கும் நற்றொண்டு 

சிறப்பெய்தி வாழவேண்டுமெனக் கேட்டுக் 
கொள்வதோடு , என் 

என் சொற்பொழிவை முடிக்கிறேன் . 
எல்லோருக்கும் வணக்கம் . 


என்று 


செய்து 


முத்தமிழ்க் காவலர் 
கி . ஆ . பெ . விசுவநாதம் நூல்கள் 


தமிழ்ச் செல்வம் 
தமிழின் சிறப்பு 
அறிவுக் கதைகள் 
எனது நண்பர்கள் 
வள்ளுவரும் குறளும் 

வள்ளுவர் உள்ளம் 
திருக்குறள் கட்டுரைகள் 
திருக்குறளில் செயல்திறன் 
திருக்குறள் புதைபொருள் 

மும்மணிகள் 
நான்மணிகள் 
ஐந்து செல்வங்கள் 
ஆறு செல்வங்கள் 
அறிவுக்கு உணவு 
தமிழ் மருந்துகள் 

மணமக்களுக்கு 
இளங்கோவும் சிலம்பும் 
நல்வாழ்வுக்கு வழி 

எண்ணக்குவியல் 
வள்ளலாரும் அருட்பாவும் 
எது வியாபாரம் ? எவர் வியாபாரி ? 

மாணவர்களுக்கு 
திருச்சி விசுவநாதம் வரலாறு ( மா . சு . சம்பந்தம் ) 

முத்தமிழ்க் காவலர் பற்றி 100 அறிஞர்கள் 


பாரி நிலையம் 
184 , பிராட்வே , சென்னை -600 108 . 


